4888 
CHIKITSA NIDANAM . 


BALA 


A MANUAL OF COMMON DISEASES OF CHILDREN . 

THEIR CAUSES AND TREATMENT 
ACCORDING TO THE AYURVEDA SYSTEM . 


பால சிகிற்சா நிதானம் . 


பூர்வகாலத்து வைத்திய சிகாமணிகள் கையாடி வந்த 

ஏட்டுப் பிரதிகளின் ஆதரவைக்கொண்டும் 
சுய அனுபோகத்தைக்கொண்டும் எழுதப்பட்டது . 


Compiled with the aid of Ancient records 
used by eminent Ayurvedic Physicians of the past 
and prepared after practical experience 

in different cases . 


BY 


MARIAMMAL DANIEL , 


SISU VAIDYA ASRAMAM . NEYYOOR . 


All rights reserved . 


Price 6 annas . 


விலை 6 அணா . 


நெய்யூர் , அமிலியா பிறவியில் 
பதிப்பிக்கப்பெற்றது - 1931 . 


4 


SOME SELECT OPINIONS . 


To 


சில மதிப்புரைகள் . 


DR . P. PALPU , M.B. , C. M., Deputy Surgeon , 

style 
District Hospital , Nagercoil , writes: 

ils 
" I went through BALA CHIKITSA NIDANAM 
kindly sent to me by Mrs. Mariammal Daniel and I 
find it very interesting and instructive. It is a 
compendium of diseases of children and their 
treatment according to the Ayurvedic system of 
medicine . The drugs recommended are available 
even in the remotest corners of villages and as 
such the book will be of much use to the masses . 
The antenatal treatment suggested is very good 
and deserves to be tried by every expectant mother . 
The language also is very simple and can be 
understood even by those who have only a little 
knowledge . I congratulate Mrs. Daniel on her 
successful elucidation of the various diseases of 
children and their proper treatment ” . 
- 


- 


கன் . 


நாகர்கோவில் கவர்ண்மென்ட் கிறான்ட் இன் எய்ட் 
ஆயுர்வேத ஆஸ்பத்திரி தலைமை வைத்தியரும் , மெடல் தாரிய 
மாகிய ம ---- ஸ்ரீ பி . நீலகண்ட பிஷகாசாரியா அவர்கள் 
எழுதுவது : 

. 
“ மிஸிஸ் . மரியம்மாள் டானியல் எழுதியிருக்கும் இச் 
சிறு புஸ்தகத்தை நான் கூர்ந்து பார்வை செய்தே 
பால சிகிற்சை சம்பந்தமாய் நீண்டகால அனுபவத்தைக் 
கொண்டு எழுதப்பட்டதும் , சாஸ்திர ஆராய்ச்சி அமைந்து 
விளங்கப்பெற்றதுமாகும் . 

சொல்லப்பட்டிருக்கும் 
ஔஷதப் பிரயோகங்களும் , ஆசிரமத்தில் செய்துவைத்திருக் 
கும் மருந்துகளும் குழந்தைகளுக்கு முற்றும் பொருந்தினவை 
தானென்றும் , அவை ஒருவிதத்திலும் தீமை செய்யக் 
கூடியனவல்லவென்றும் நான் உறுதியாய்க் கூறுவேன் " 


Rey . N. H. HARRIS , Martandam , writes: 

Mrs. Mariammal Daniel of Sisu Vaidya 
Asramam , Neyyoor , comes of a notable family of 
physicians . Her father and grand - father were 
personally known to me as Ayurvedic Physicians 
of a high order . Mrs. Daniel has studied the art 
from her childhood under her father and is doing 
very useful service in treating children s diseases " . 


M. R. RY . , N.MAHADEVA IYER AVL . , M.A. 
D. ECON . , L. T. , & INTER . Sc . (Lond . ), Group 
Scout Master, Trivandrum , writes : 


" I have great pleasure in testifying that 
during the past four years I have often placed my 
children under the treatment of the able physician 
of the Sisu Vaidya Asramam , Ney yoor, and I have 
no hesitation to say that I found the diognosis 
always correct , the treatment very effective and the 
cure permanent. The general success which attends 
the treatment indicates the extensive knowledge 
possessed by the physician in the principles and 
practice of the Oriental Treatment of Infants 
Diseases . 


I can confidently reccommend that all kinds 
of children s ailments may safely be confided to the 
treatment of the above Asramam " . 


CONTENTS . 

. 
பொருளடக்கம் . 

பக்கம் 
1 .. முகவுரை 

7 
2. கெர்ப்ப ரோகங்கள் 

15 
3. கெர்ப்ப வாயுவுக்குச் சிகிற்சை 

16 
4. கெர்ப்பத்தில் துவாலைகளுக்கு சிகிற்சை 

18 
5 . கெர்ப்பத்தில் துவாலைகளுக்குப் பொதுப் 
பிரயோகம் 

21 
6. கெர்ப்பத்தில் சூலையின் குணமும் சிகிற் 
சையும் 

22 
7. கெர்ப்ப ரோகங்களுக்கு எமது மருந்துகள் 27 
8. சிசு ரோகங்கள் 

29 
9. சிகப்பு நோய் 

30 
10. சிகப்பு நோயின் பதினெட்டு வகுப்புகளும் 
அவற்றின் குணங்களும் 

32 
11 . சந்திர சிகப்பின் பிரிவுகளும் குணங்களும் 36 
12. உள்ளுரோகச் சிகப்பின் பிரிவுகளும் 
குணங்களும் 

38 
13. சிகப்பு நோய்களுக்குச் சிகிற்சை 40 
14. சிகப்பு நோய்களுக்கு எமது மருந்துகள் 
15. பூப்பு நோய் 

43 
16. பூப்பு நோயின் பிரிவுகளும் குணங்களும் 44 
17. பூப்பு நோய்க்குச் சிகிற்சை 

45 
18 . பூப்பு நோய்க்கு எமது மருந்துகள் 45 
19. பிரளி நோயின் வரலாறு 

46 
20 . பிரளி நோயின் பிரிவுகளும் குணங்களும் 46 
21 . பிரளி நோய்க்குச் சிகிற்சை 

50 
22. பிரளி நோய்க்கு எமது மருந்துகள் 50 


42 


23. மாந்த நோய் YETHOD 

52 
24. மாந்த நோயின் பிரிவுகளும் குணங்களும் 53 
25. மாந்த நோய்க்குச் சிகிற்சை 

57 
26. மாந்த நோய்க்கு எமது மருந்துகள் 5811 
27. எச்சி சோகமும் அவற்றின் குணங்களும் 59 
28. எச்சி சோகத்துக்குச் சிகிற்சை 

60 
29. எச்சி ரோகத்துக்கு எமது மருந்துகள் 61 
30. சுழியன் ரோகமும் அதன் குணங்களும் 62 
31. சுழியன் ரோகத்துக்குச் சிகிற்சை 64 
32. சுழியன் ரோகத்துக்கு எமது மருந்துகள் 65 
33. விலாச்சுழியன் ரோகமும் குணங்களும் 66 
34. விலாச்சுழியன் ரோகத்துக்குச் சிகிற்சை 67 
35. கரப்பன் ரோகமும் அதன் பிரிவுகளும் 69 
36. காப்பன் ரோகங்களின் குணங்கள் 
37. கரப்பன் ரோகத்துக்குச் சிகிற்சை 
33. காப்பன் ரோகத்துக்கு எமது மருந்துகள் 74 
39. கிரந்தி ரோகமும் அதன் பிரிவுகளும் 75 
40. கிரந்தி ரோகத்துக்குச் சிகிற்சை 

77 
41. கிரந்தி ரோகத்துக்கு எமது மருந்துகள் 78 
42. பதார்த்தங்களின் குணங்கள் 

79 


70 


73 


அனுபந்தம் . 

D 
43. குழந்தை மருந்துகளின் கிரய ஜாபிகா 85-100 


கடவுள் வாழ்த்து 


8 


தாதலர்ப் பைம்பொழிலோர் தந்த இதயமொன்றுங் 
கோதகல வுற்ற குருமருந்தே ! - பூதநோய்க்குப் 
பாலர் நிதானம் பரிவா யுரைக்கவுனின் 

GS 
கோலத் திருவருளே கூர் . 


1283 


Introduction . 


முகவுரை . 
ஆதிகாலத்திலிருந்த பனிகர் அழகிற் சிறந்தவர் 
களாகவும் , அதிக உயரமுடையவர்களாகவும் , ஆகாரத் 
துக்காக பழங்களை மாத்திரம் புசித்து , தண்ணீரைப் 
பருகிவந்தவர்களாகவும் , சத்தியந் தவறாதவர்களாகவும் 
ஒரே கடவுளை மாத்திரம் வணங்குகிறவர்களாகவும் 
இருந்தார்களென்றும் , அக்காலத்தில் அவர்களுக்கு 
யாதொரு நோயுமின்றி நீண்ட ஆயுள் இருந்ததென் 
றும் , அதற்குப்பிறகு அவர்கள் பொய்யராகி பல இச் 
சைகளுக்கு இடங்கொடுத்து அறுசுவை பதார்க்கங் 
களை உண்டு பல தெய்வங்களை வழிபடத் துவக்கினதி 
னால் அவர்களைப் பல நோய்களும் பிடிக்கசென்றும் , 
அழகிலும் வயதிலும் குறைந்துவிட்டார்களென்றும் , 
புலிப்பாணியென்னும் முனிவரது வாகட நூலிற் சொல் 
லப்பட்டிருக்கின்றது . அன்பின் வடிவாகிய கடவுள் 
ஆக்ம நோய்களின் பரிகாரத்தைப் புகட்ட அருள் 
மறையை அளித்தவண்ணம் இச்சடலத்தின் நோய்கள் 
நீங்கி மனிதர் களிப்புற்று உய்யுமாறு ஆயுள்வேதம் 
என்னும் சாஸ்திரத்தையும் முற்காலத்தில் சோழ நாட் 
டில் வாழ்ந்திருந்த பார்வதி தேவியாருக்கு உபதேசிக் 
தருளினராம் . இவ்விஷயமாய் ஆதிநூல் என்னும் 
சாஸ்திரத்தில் பின்வரும் கவிகளைக் காணலாம் . 


" வார்சுரர் மனுவாண்டம் வளர்விந்து வியர்வைவித்து 
பறவைதே வர்யுத்திரர் பாங்குதா பரங்களாக 
நீர்வளர் ஜாதிநாற்கால் நிறையேழு வகையீதென்றே 
சீர்பெறப் படைத்து ஆய்ந்து செய்தொழில் முடித்தாரையா . 


S 


பால சிகிற்சா நிதானம் . 


மங்களச் சோழதேசம் மாதுமை வாழும்நாளில் 
அங்கவ ளானாரோடு அடியிணை போற்றி செய்து 
துங்கனே சுகிர் சவானே தொல்புவி படைத்தநாதா 
தங்கிய மனுவோரெல்லாம் சாகிறா போதோலையா . 


இரக்கம்வைத் திதனைக்கேட்ட எந்தன்மா துமையேகேளாய் 
தரைக்குள் மா னிடர்கள் செய்கை தங்களா வழிவதல்லால் 
வரைக்குள்ளே நம்மேல் குற்றம் வைப்பதொன் றில்லைகண்டாய் 
திரைகள் சூழ் புவியில் வாழ்வோன் சிந்தைசிந்தனையாலாகும் . 
பூமியில் நாருண்டாக்கி போகமும் புசிப்புமுண்டாய் 
ஏமமும் தொழிலும்நல்கி ஈசனை நினையுமென்றோம் 
நாமமே வணங்கிநன்றாய் நம்மையே நினையுமென்றோம் 
அம்மொழி வணங்கிடாமல் அவமதி செய்கின்றபே . 


படிதனில் வாழும்மாந்தர் பவுசுவந் துற்றபோது 
கொடியிடை மடவராசை கொள்ளுவர் நம்மையெண்ணார் 
வடியடிப் பட்டபோதும் வறுமைவந் துற்றபோதும் 
அடியிணை பணிவாரென்று அரனுமைக் கருளிச்செய்தார் . 


சாத்திரந் தன்னைப்பாரார் தர்மசிந் தனைகள் செய்யார் 
கோத்திர மறி தொன்றீயார் குருவினை வணக்கஞ்செய்யார் 
பாத்திர மறிக்தொன் றீயார் பாவமே செய்டோர்க்கெல்லாம் 
சூத்திர நோயேயல்லால் துஷ்டரை யடக்கொணாதே 
பிறந்தமா னி - ருக்கெல்லாம் 

பித்தமும் வாதமய்யம் 
நிறைந்த நீர்க் கடல்போல் செய்தோம் 

நிறையின்றிப் பெருத்தாலுந்தான் 
குறைந்தது நாலுவன்னோய் 

குடிகொள்ளும் கொள்ளாவண்ணம் 
அறிந்துடன் நடப்பாராகில் 

அடர்பி தொடராதையா 


பால சிகிற்சா நிதானம் . 


ஆயுள் வேத சாஸ்திரம் ஆதியில் இலட்சம் கவி 
கள் அடங்கினதோர் பெருங் கிரந்தமாக இருந்திருக் 
கின்றது . இப்பெரும் சாஸ்திரமானது மனிதர்களின் 
அறிவுக்கு முற்றிலும் எட்டாத பொருளென்று கரு 
தப்பட்டு படிப்பவருக்கு அதிக வருத்தமுண்டாகாத 
படி எட்டு வகையான சிகிற்சைகளாகப் பிரிக்கப்பட் 
டிருக்கின்றது . அவை வருமாறு: 

( 1 ) காய சிகிற்சை . இது சுரம் , அதிசாரம் , 
குஷ்டம் முதலிய தேகத்திலுண்டாகும் வியாதிகளையும் 
அவற்றின் சிகிற்சைகளையும் தெரிவிக்கின்றது . 


( 2 ) பால சிகிற்சை . இதில் குழந்தைகளுக்குக் 
காணும் வியாதிகளையும் சிகிற்சைகளையும் அறியலாம் . 


( 3 ) கிரக சிகிற்சை . இது மனதைக் கெடுத்து 
உண்டாகிற மனோபோகங்களையும் அவற்றின் நிவிர்த்தி 
யையும் காட்டுகின்றது . 


( 4 ) ஊர்த்வாங்க சிகிற்சை . இதில் கண்டத் 
திற்குமேல் இருக்கிற உறுப்புகளின் விவரத்தையும் 
அவைகளுக்கு நேரிடும் வியாதிகளையும் அவற்றின் 
சிகிற்சைகளையும் கண்டுகொள்ளலாம் . 


( 5 ) சல்ய சிகிற்சை . இது ஆயுதங்களின் உத 
வியைக் கொண்டு செய்கிற சிகிற்சையைக் காட்டு 


கின்றது . 


( 6 ) விஷ சிகிற்சை . இது விஷங்களைக் குறித் 
துச் சொல்லுகின்றது . 


10 


பால சிகிற்சா நிகானம் . 


( 7 ) ரசாயன சிகிற்சை . இதில் ஜீவகாலத்தை 
நீடிக்கச் செய்கிற கல்ப முறைகளைக் கண்டுகொள் 
ளலாம் . 


( 3 ) வாஜீகரண சிகிற்சை . இதில் ஜெனனேந் 
திரியங்களுக்குக் காணுகிற வியாதிகளையும் அவற்றை 
நிவிர்த்தி செய்துகொள்ளும் வழிகளையும் அறிந்து 
கொள்ளலாம் . 


அகஸ்தியர் தன்வந்திரி என்னும் இரண்டு முனி 
சிரேஷ்டரும் இக்கலைகளை நன்குணர்ந்து தாங்களும் 
வேறு முனிவர்களும் பதினெட்டுச் சித்தர்களும் தென் 
மொழியில் பெருக்கொகையான நூல்களை இயற்றினார் 
களாம் . அவையில் முந்தி வழிகாட்டும் ஞான காவி 
யங்களும் ஆயுளைப் பெருக்கக்கூடிய வைத்திய முறை 
களும் அடங்கியுள்ளன . பின்வரும் கவிகள் இதற்கு 
அத்தாக்ஷியாகும் . 


" தானான அகஸ்தியனார் சொன்ன நூல்கள் 

தாங்குமோ அகன்தொகைகள் சொல்லப்போனால் 
மானான சட்டமுனி சொன்ன கப்பா 

வையகத்தில் மூன்றனந்தங் கோடியாகும் 
நானான நந்தீசர் எட்டு லெக்ஷம் 

தேரையரும் பத்துலெக்ஷம் சொன்னாரப்பா 
கோனான போகனுமோ அனந்தங்கோடி 

குணமான வாசமுனி மூன்று லெக்ஷம் 


பால சிகிற்சா நிதானம் . 


11 


மூன்றான புண்ணாக்கர் எட்டுலெக்ஷம் 

முக்கியமாய் அழுகண்ணர் லெக்ஷம் சொன்னார் 
நன் முன கன்னி சித்தர் நாலுலெக்ஷம் 

நாகசித்தர் பன்னிரண்டு லெக்ஷம் சொன்னார் 
சொன்றான கொங்கணர் எட் டனந்தங்கோடி 

செயலான கருவூரார் சிறப்பனந்தங்கோடி 
அன்றான சக்திசிவன் சித்தர்முத்தர் 

அன்பான சத்திமுதல் சொன்னாரப்பா. 
சொன்னாரப்பா கெக்ஷணா மூர்த்திகானும் 

சேகரமாய் கருவூரார் நரசிங்கர் தானும் 
வன்னமுற ராமகேவர் தன்வந்திரியாரும் 

வளமான இடைக்காட்டார் ரோமரிஷி தானும் 
சொன்னதப்பா தொகையில்லை அனந்கங்கோடி 

செயலான மச்சமுனி சிறப்பனந்தங்கோடி 
நன்னயமாய் சுந்தரனும் நாட்டங்கொண்டு 

நலமாக சிறப்பனந்தங் கோடி சொன்னார் 


முன் சொல்லப்பட்டிருக்கும் எட்டு வகையான 
சிகிற்சைகளிலொன்றாகிய பால சிகிற்சையும் விரித்துக் 
கூறிய ஏராளமான நூல்களுடையதா யிருக்கின்றது . 
ஆயினும் அனுபவத்திற்கு இசைந்ததாயும் ஆராய்பவ 
ருக்குத் திகைப்பை யுண்டாக்காமலும் இருக்கக்கூடிய 
அநேக சுருக்கமான சாஸ்திரங்களும் தமிழில் உள் 

அவை அச்சுப்பிரதிகளாக வெளிவராமல் கை 
யெழுத்துப் பிரதிகளாகவே காக்கப்பட்டிருக்கின்றன . 
ஆராய்ந்து கேர்ந்த அநேக பண்டிதரின் அரிய முறைக 
ளும் அகஸ்தியர் முதலிய முனிவர்களின் சத்தான சில 


ளன . 


12 


பால சிகிற்சா நிதானம் . 


வைத்திய காவியங்களும் எட்டுப் பிரதிகளில் மறைபொ 
ருளாகவே யிருந்து வருகின்றன . பாலா சிரிய சதகத் 
கை யியற்றினோர் தமது நூலின் தலைப்பில் : 


" முக்திபெறும் தவமுனிவர் பதினெண் பேரும் 

முன் முறையா லவாவர்க் கிசைந்தவண்ணம் 
எத்தனையோ பாடி விட்டார் கோடாகோடி 

இனிமையுட னனே கவித பாஷை சுன்னில் 
நித்தியமாய் தமிழ்மொழியை யாய்ந்து பிள்ளை 

நிதான நூல் வாகடத்தின் முறையைச்சேர்ந்து 
சக்தியமாய் அதிலுரைக்கும் மருந்தின் சூட்சம் 

சாற்றுகிறேன் ஆசிரியம் நூறுந்தானே 
என்று பாடியிருக்கிறார் . 


போற் கூறிய உபதேசங்களைக் கடைப்பிடித்து 
இந்தச் சிறு நூலில் நாம் சிசு ரோகங்களில் சிலவற் 
றையும் அவற்றின் பிரிவுகளையும் விவரித்துக் காட்டி 
அவற்றிற்கு வேண்டிய ஔஷதப் பிரயோகங்களையும் 
வெளிப்படுத்தலானோம் . தாய் தந்தையர் தங்கள் சழக் 
கைகளுக்கு உண்டாகும் நோய்களை உற்றுக் கவனித்து 
ஆரம்பத்திலேயே அவற்றின் காரணங்களைத் தடுத்து 
நோய்களை அகற்றப் பிரயத்தனம் எடுத்துக்கொள் 
வது நலம் . 

அனேக நோய்களின் குறிகுணங்கள் 
இதில் விவரிக்கப்பட்டிருப்பதால் அவற்றின் வகைகளை 
இலெகுவில் கண்டறியலாம் . தோட்டங்களிலும் கடை 
களிலும் கிடைக்கக்கூடிய மூலிகைகளைக்கொண்டு சுர 
சஞ் செய்தும் , கஷாயஞ் செய்தும் , புட்டவியல் செய் 
தும் இந்நூலில் சொல்லப்பட்டிருக்கும் முறையின்படி 


பால சிகிற்சா நிதானம் . 


13 


குழந்தைகளுக்கு ஊட்டிவந்தால் மிகுந்த அனுகூலமுண் 
டாகும் . நம் நாட்டு முறமையின்படி பாலகர்க்குப் 
புகட்டும் ஒளஷதங்களின் பல வகுப்புகளை பின்வருங் 
கவி காண்பிக்கின்றது . 


துலக்கமொரு நூறாக வோதுமுறை வாகடம் 

சூட்சமுறை யாய்ந்து முன்னூல் 
சொல்லுவேன் குளிகைபொடி கியாழம்நல் மூலிகை 

துய்யகண் டூஷநெய்யும் 
பிலக்கமோ டொற்றல்கிழி கிறுதமோ டெண்ணெயும் 

புழிந்திடும் பாகமதுவும் 
புட்டவியல் கவளபொடு தல்லிப் புழிதலும் 

பூச்சுநற் பச்சைவெட்டும் 
நிலைக்குறுதி யாகயான் செய்துவரும் பாகமும் 

நிசமான பாகமதுவும் 
நிகர் முனிவர் பதினெண்பே போதுமுறை தேறியே 

நேர்தமி ழாகவே தான் 
இலக்கணம் பிசகா யிருக்கினு மிக்கவிக் 

கிசல் கழைபிச காகினோமோ 
இசலான பாகமது பிசகாம லோதுவேன் 

இசம்புமா சிரியம் நூறே " 


எல்லா மருந்துகளையும் பக்குவஞ்செய்துகொள்வது 
சாதாரண ஜனங்களுக்குப் பெருங் கஷ்டமாயிருப்பதா 
லும் , அவர்கள் அவ்விகஞ் செய்துகொள்ளப் பிரயத்த 
னிப்பதால் ஒன்றுக்குப்பதில் , தெரியாமல் இன்னொன் 
றைச் சேர்த்தும் நிறையளவுகள் கிரமந்தப்பிச் சேர்த் 


14 


பால சிகிற்சா நிதானம் . 


தும் விஷ மூலிகைகள் தகுந்த சுத்திசெய்து சேர்ப்ப 
தற்குப்பதில் சுத்தியில்லாமற் சேர்த்தும் மருந்துகளின் 
பிரயோஜனக்தைக் கெடுத்துப்போடக் கூடியதாயிருப் 
பதால் , நம் தேசத்து முனிவர்களும் அவற்றைச்செய்து 
கொடுக்கப் பண்டிகர்க்கே கற்பித்திருக்கிறார்கள் . ஆன 
படியால் பெரும் பிரயாசத்தோடும் அதிக பொருட் 
செலவோடும் நீண்டகால உழைப்போடும் செய்து 
முடிக்கவேண்டிய பல ஒளஷதங்களை நாமே தயார் 
செய்து வைத்து யாவரும் அவற்றின் பிரயோஜனத்தை 
அடையும்படி மிதமான கிரயத்திற்குக் கொடுத்து 
வருகின்றோம் . 


எமது பிரயத்தனத்தில் மனப்பூர்வமாய் உதவிகள் 
புரிந்தவரும் காலஞ்சென்ற எமது தந்தையரின் சீஷ 
னும் தற்காலத்தில் ஆயுர்வேத பண்டி தருமாயிருக்கிற 
பிலாங்காலை ஸ்ரீமான் 

ஸ்ரீமான் தேவராஜ் வைத்தியர் அவர் 
களுக்கு நன்றி கூறுகின்றோம் . 


BALA CHIKITSA NIDANAM 


பால சிகிற்சா நிதானம் . 


Diseases relating to Pregnancy 

and their treatment . 


கெர்ப்ப ரோகங்களும் அவற்றின் 

பரிகாரங்களும் . 


ஸ் கிரீசளுக்கு கெர்ப்ப காலத்தில் வாயுவென்றும் 
கிரந்தியென்றும் சூலையென்றும் பல வகுப்பைச் சார்ந்த 
ரோகங்கள் அணுகி சில சமையங்களில் கருவை அழித்து 
விடுகின்றது . இந்நோய்கள் வாகட சாஸ்திரங்களில் 
பின்வருமாறு விபரிக்கப்பட்டு அவற்றிற்கு அவுஷதங் 
களும் கூறப்பட்டிருக்கின்றது . 


" னான தாய்தந்தை குணத்தைநேர்ந்து 

சார்ந்த கடா கெர்ப்பமதில் காப்பன்வாய்வு 
ஊனான சூலை யொடு பலநோய்தொந்தித்து 

உற்பவித்துக் கருவையுரு வழியச்செய்யும் 
வானான வாய்வுசிக்கி நின்ற காலே 

வயற்றுவலி மாதாந்த சுரோணி தந்தான் 
தேனான சூலையுமா மூன்றுநான்கு 

திங்களின்மே லவுஷகங்கள் சித்தியாமே . 


சித்தியாங் கெர்ப்பம் நின்ற திங்களொன்றில் 

சிறுவலிகான் வலித்திடுகில் செப்பக்கேளு 


16 


பால சிகிற்சா நிகானம் .. 


பக்தியாம் கூவளைவேர் நன்னாரிவேரும் 

பாகமாய்க் கஷாயமிடப் பறந்து போகும் 
புத்தியாம் திங்கள்ரண்டில் வசம்புசுட்டுப் 

போடுகுடி நீர்மூன்றில் புகலக்கேளு 
சத்தியாம் வசம்போமம் ரண்டுஞ்சேரு 

சதுர்மாசஞ் சுக்குநீர் தன்னைக்கூட்டே . 


கூட்டுகின்ற திங்களைத்தில் பஞ்சமூலம் 

குடிநீரா மதியாறில் தசமூலக்கஷாயம் 
ஈட்டுகின்ற எழில்ரா மிச்சஞ்சுக்கு 

வெந்தருந்து மிருநான்கில் வி தனங்காணில் 
நாட்டுகின்ற விழுதியிலைக் கஷாயமூட்டு 

நவதிங்கள் மருந்தாசன் கோலுமாகும் 
சாட்டுகின்ற திங்கள்பத்தில் மதுகப்பூ 

சர்க்கரை நீ ருடனருந்தத் தணியும் நோவே " 


மேற்சொல்லப்பட்டிருக்கும் 
மருந்துகளின் விவரம் . 


கெர்ப்பவதிகளுக்கு வயிற்றில் வலியுண்டாயிருந்தால் : 


முதல் மாசம் - வில்லை வேரும் நன்னாரிக் கிழங்கும் 
வகைக்கு இரண்டு கழஞ்சுவீதம் சகைத்துக் கஷாயஞ் 
செய்து காலையிலும் மாலையிலும் கொடுக்கவேண்டும் . 
இப்படி இரண்டு மூன்று தினங்கள் கொடுக்கலாம் . 


பால சிகிற்சா நிதானம் . 


17 


இரண்டாம் மாசம் - ஒரு கழஞ்சு வசம்பைச் 
சுட்டு சதைத்து கஷாயமிட்டு தினம் இரண்டு தடவை 
வீதம் இரண்டு நாள் கொடுக்கவேண்டும் . 


மூன்றாம் மாசம் - வசம்பும் ஓமமும் வகைக்கு 
ஒரு கழஞ்சு வீதம் கஷாயஞ்செய்து காலையிலும் மாலை 
யிலுமாக இரண்டொரு தினம் கொடுக்கவேண்டும் . 


நான்காம் மாசம் - இரண்டு சழஞ்சு சுக்கைச் 
சதைத்து கஷாயமிட்டு தினம் இரண்டு தடவை வீதம் 
கொடுக்கவேண்டும் . 


ஐந்தாம் மாசம்- சிறுமல்லிகை , பெருமல்லிகை, 
கருஞ்சுண்டை , கண்டங்கத்தரி , முள் நெரிஞ்சி வகைக் 
கொரு கழஞ்சுவீதம் சேர்த்துக் கஷாயமிட்டு தினம் 
இரண்டு தடவை வீதம் மூன்று தினம் கொடுக்க 
வேண்டும் . 


ஆறாம் மாசம் - சிறுமல்லிகை , பெருமல்லிகை , 
கருஞ்சுண்டை , கண்டங்கத்தரி , முள் தெரிஞ்சி, வில்லை 
வேர் , தழுதாழை , பெருவாகை , பெருங்குமிழ் , பாதிரி 
இந்த பத்து மூலிகைகளையும் வகைக்கு அரைக்கழஞ்சு 
வீதம் சேர்த்துச் சதைத்துக் கஷாயஞ்செய்து இரு 
வேளையாகக் கொடுக்க வேண்டும் . இப்படி மூன்று 
நாள் ஆறு நேரம் கொடுக்கலாம் . 

ஏழாம் மாசம் - ராமிச்சமும் சுக்கும் வகைக்கு 
ஒரு கழஞ்சு வீதம் கஷாயமிட்டு காலையிலும் மாலை 
யிலும் கொடுக்கவேண்டும் . இப்படி மூன்று தினம் 
கொடுக்கலாம் . 


18 


பால சிகிற்சா நிதானம் . 


எட்டாம் மாசம் - ஒரு பிடி வீழி இலையைக் கஷா 
யஞ்செய்து தினம் இரண்டு தடவை வீதம் இரண்டு 
மூன்று தினம் கொடுக்க வேண்டும் . 


ஒன்பதாம் மாசம் - இரண்டு கழஞ்சு அரச மாப் 
பட்டையைக் கஷாயமிட்டு காலை மாலை இரண்டு 
தடவையாக இரண்டொரு தினம் கொடுக்கவேண்டும் . 


பத்தாம் மாசம் - அரைக்கழஞ்சு இலுப்பைப் 
பூவை ஜலம் விட்டு அரைத்து சர்க்கரை சேர்த்துக் 
கொடுத்து வரலாம் . 

இவை எல்லாவற்றிற்கும் இச்சாபத்தியம் . 


கெர்ப்பத்தில் காணும் துவாலைக்கு 


" தணிவான முதல் மாசம் வயறுநொந்து 

தரிப்புடனே உதிரமது சற்றேகாணில் 
கணியான தாமரையி னல்லிசந்தம் 

கமழுமிரா மிச்சமரைக் கழஞ்சு வீதம் 
அணியான கமலாவின் பாலிலாட்டி 

அணித்திடுவாய் திங்கள் ரண்டி லதுபோல்காணில் 
கொணியான கமுகின்பூ நிலப்பனை வேர்சந்தம் 

கொவ்வைநீர் பால் கூட்டிக் கொடுக்கநன்றே . 
நன்றான திங்கள் மூன் றகனில் சோரை 

நண்ணி திகில் கார்கோ லுஞ் சமனதாக 
குன்றான தசகோ மாவின்பாலில் 

கொடுத்திடு நாலதில் வலித்துக் குருதிவீழில் 


பால சிகிற்சா நிதானம் . 


19 


அன்றாக நிலப்பனை நன் னாரித்தண்ணீரில் 

அரைக்காவின் பாலிலளித் திடுநீயஞ்சில் 
பொன்றாத செண்பகப்பூ சந்தன முங்கார்கோல் 

புனலிலரைத் தாவின்பாலில் புகட்டத்தீரும் 


புகழுகின்ற இருமூன்றில் வலித்துரெத்தம் 

பொசிந்திடில் நெய்தல் பூவிரண்டு 
தகழுகின்ற புனலிலரைத் தாவின்பாலில் 

காக்கிடு நீ திங்களே ழகனில்காணில் 
நிகழுகின்ற நெய்தல்பூ ராமிச்சம்வேர் 

நேர்கூட்டிப் பாலிலரைத் தியம்பப்போகும் 
பகருகின்ற திங்களெட்டில் உதிரந்தோன்றில் 

பாலில்ராமிச்சம் நெய்தல் பூவுமூட்டே 


ஊட்ட முறும் திங்களொன் பதனில்சோரை 

உளைவுமீறிற் றாமரையி னல்லியோடு 
வாட்டமுறும் விழாலரிசி சமனாய்ப்பாலில் 

மாட்டியரைத் தூட்டிடவே மாறிப்போகும் 
மூட்டமுறுந் திங்கள் பத்தி லிசிவுகாணில் 

முருக்கக்கோல் கார்கோலு மொன்றதாக 
நாட்டமுடன் சமனரைத்துப் பசுவின்பாலில் 

நல்கிடவே மாறுமென நவின்றார் தாமே . 


மேற்கூறிய ஒளஷதங்களின் விபரம் . 


முதல் மாசம் - தாமரைப் பூவினுள்ளிருக்கும் 
அல்லியும் , சந்தனமும் , ராமிச்சமும் வகைக்கு அரைக் 
கழஞ்சு வீகம் பசுவின் பாலில் அரைத்துக் கலக்கிக் 


20 


பால சிகிற்சா நிகானம் . 


கொடுக்கவேண்டும் . இப்படி தினம் இரண்டு தடவை 
வீதம் பத்து நாள் கொடுக்கலாம் . 


இரண்டாம் மாசம் - கமுகின் பூவும் நிலப்பனைக் 
கிழங்கும் சந்தனமும் வகைக்கு அரைக்கழஞ்சு வீதம் 
கொவ்வை இலைச்சாற்றாலரைத்து பசுவின் பாலில் 
கலக்கி கொடுக்கவேண்டும் . 

இதுவும் முன்போல் 
பத்து தினம் கொடுக்கலாம் . 


மூன்றாம் மாசம் - இரண்டாவது மாசத்துக்குச் 
சொல்லியிருக்கும் மருந்துகளோடு அரைக் கழஞ்சு 
கார்கோலரிசியும் சேர்த்து அந்தப் பாகத்தில் கொடுக்க 
வேண்டும் . 


நான்காம் மாசம் - நிலப்பனைக் கிழங்கும் நன் 
னாரிக் கிழங்கும் வகைக்கு ஒரு கழஞ்சு வீகம் தண் 
ணீரில் அரைத்தும் பாலில் கலக்கிக் கொடுத்துவர 
வேண்டும் . 


ஐந்தாம் மாசம் - செண்பகப் பூவும் , சந்தனமும் , 
கார்கோலரிசியும் வகைக்கு அரைக் கழஞ்சு வீகம் கண் 
ணீரிலசைத்துப் பாலில் கலக்கி முன்போல் கொடுத்து 
வரவேண்டும் . 


ஆறாம் மாசம் - இரண்டு நெய்தல் பூக்களை தண் 
ணீர் விட்டு அரைத்து பசுவின் பாலில் கலக்கி முன் 
போல் கொடுத்துவர வேண்டும் . 


ஏழாம் மாசம் - ஒரு நெய்தல் பூவும் ஒரு கழஞ்சு 
ராமிச்சமும் பாலிலரைத்துக் கலக்கி 

கலக்கி முன்போல் 
கொடுத்துவரவேண்டும் . 


கொப்ப ரோகங்கள் . 


21 


எட்டாம் மாசம் - ஏழாவது மாசத்துக்குச் சொல் 
லியிருக்கும் பிரயோகத்தின்படி ஒரு நெய்கல் பூவும் 
ஒரு கழஞ்சு ராமிச்சமும் பசுவின் பால் விட்டு 
அரைத்து அந்தப் பாலில் கலக்கிக் கொடுத்து வர 
வேண்டும் . 


ஒன்பதாம் மாசம் - காமரைப் பூவினுள்ளிருக் 
கும் அல்லியும் விழாலரிசியும் வகைக்கு ஒவ்வொரு 
நேரத்துக்கு ஒரு கழஞ்சு வீகம் பசுவின் பால் வார்க் 
கரைத்து பாலில் கலக்கி தினம் இரண்டு தடவை வீகம் 
கொடுத்துவரவேண்டும் . 


பத்தாம் மாசம் - முள்முருக்கு மரக்கின் பட்டை 
யும் கார்கோலரிசியும் வகைக்கு அரைக் கழஞ்சு வீதம் 
பசுவின் பாலிலரைத்துக் கலக்கி கொடுத்துவரவேண் 
டும் . இவற்றிற்கும் இச்சா பத்தியம் . 


கெர்ப்பத்தில் காணும் துவாலைகளுக்கு 

பொதுப்பிரயோகம் 


நவிலுவேன் கெர்ப்பத்தில் துவாலைக்கெல்லாம் 

நல்லநெய்கல் கிழங்குடன்நன் னாரிவேரும் 
புவியதனில் சந்தனமும் வெள்ளிலோக்கிரம் 

போதவே வகைக்கரைக் கழஞ்சதாக 
சுவிகரமாய்ப் பச்சரிசிக் கழுநீர் தன்னில் 

கொந்தமுட னரைக்க கனைச் சுகமா யூட்ட 
கவிழுகின்ற குருதியுமே கடை தலாகும் 

கண்பார்த் திவையறிந்து கருத்தாய்ச்செய்யே . 


22 


பால சிகற்சா நிதானம் .. 


மேற்படி மருந்துகளின் விபரம் : 


நெய்கல் கிழங்கு, நன்னாரிக் கிழங்கு , சந்தனம் , 
வெள்ளிலோத்திரம் இவைகளை வகைக்கு அரைக் 
கழஞ்சு வீதம் பச்சரிசி கழுவின கண்ணீரிலரைக்துக் 
கலக்கி தினம் இரண்டு கடவை 

கடவை வீகம் 

வீகம் நாலைந்து 
தினங்கள் கொடுத்துவாவேண்டும் . ( வெள்ளிலோத் 
திரம் என்பது ஒரு கடைச்சரக்கு ). 


கெர்ப்பத்தில் சூலைக்கு . 


கருத்தான கெர்ப்பத்தில் சூலை கானும் 

காணவே முதல்மாசம் கலந்ததானால் 
இருக்காதே உள்நடுக்கம் அகங்கைகால்நெஞ் 

செரிவுண்டாம் துவாலையது இசிவுகாணும் 
தருக்கான தாமரையின் முட்டு சந்கம் 

தசரையிலை ராமிச்சஞ் சமனகாக 
கருக்கான ஆவின்பால் தன்னிலாட்டி 

கொடுத்துவிடு தின மூன்று குணமுண்டாமே . 


மேற்படி மருந்துகளின் விபரம் : 

தாமரைக்கிழங்கும் , சந்தனமும் , தகரையிலையும் , 
ராமிச்சமும் வகைக்கு அரைக் கழஞ்சு வீதம் பசுவின் 
பாலிலரைத்துக் கலக்கி தினம் இரண்டு கடவை வீதம் 
மூன்று நாள் கொடுக்க வேண்டும் . 


உண்டான மாசம் இரண்டில் சூலை கோன்றில் 

உள்ளெரிவு பாதாபம் உதாநோவு 


கொப்ப ரோகங்கள் . 


23 


கண்டாயோ துவாலைசலங் கலங்கலாக 

கழுநீர்போ லொழுகுமிந்தக் குணமேயானால் 
கொண்டாடு மருந்தொன்று கொட்டி மூலம் 

குணமான வெண்கொட்ட மேலத்தோடு 
விண்டாயோ சமபாக மாவின்பாலில் 

விரைந்தரைத்துப் புகட்டிடநோய் விட்டுப்போமே . 


மேற்படி மருந்துகளின் விபரம் ; 


கொட்டிக்கிழங்கும் , வெண்கொட்டமும் , எலமும் 
வகைக்கு அரைக் கழஞ்சு வீதம் பசுவின் பாலில் 
அரைத்துக் கலக்கி கொடுக்கவேண்டும் . இவ்விதம் 
காலை மாலை இருவேளையும் மூன்று தினம் கொடுக் 
கலாம் . 


க 


விட்டெழுந்த மாசம் முன் ற தனில் சூலை 

மேவிடுகி வபரத்தில் விகனமுண்டாய் 
பட்டெழுந்த கண் சிவந்து இருண்டுகோன்றும் 

பரிவான துவாலைநிறம் பரிந்துகாணும் 
தொட்டெழுந்த மருந்து கொட்டிக் கிழங்குகக்கோலம் 

தொகைரண்டும் வகைவகைக்கோர் கழஞ்சதாக 
தட்டெழுந்த தண்ணீரி லரைத்துப்பாலில் 

தாக்கிடவே நோய்தீருந் தயவுதானே . 


மேற்படி மருந்துகளின் விபரம்: 


கொட்டிக்கிழங்கு தக்கோலம் இவைகளை வகைக்கு 
ஒரு கழஞ்சு வீதம் தண்ணீரிலரைத்து பசுவின் பாலில் 
கலக்கி முன்போல் கொடுத்துவாவேண்டும் . 


24 


பால சிகிற்சா நிதானம் . 


தயுவான மாசம் நான் கதனில் சூலை 

காமுகர வலியுத்தி கன்னில்நோவாய் 
கயவான உதிரமது கலங்கிமிக்க 

கட்டிதுட்டி யாய்கழியும் கைகால் சோர்வாம் 
நயமான நெரிஞ்சிவே ரானைக்கந்தம் 

நவிலுகொட்டிக் கிழங்கிவை நன்னீரிலாட்டி 
சுயமான காராவின் பாலிலேதான் 

தொந்தித்துப் புகட்டிடவே சுகமுண்டாமே.. 


மேற்படி மருந்துகளின் விபரம் : 

முள்நெரிஞ்சி வேர் , கொட்டிக்கிழங்கு, யானைப் 
பல் இவைகளை வகைக்கு அரைக் கழஞ்சு வீதம் தண் 
ணீர் வார்க்கரைத்து பசுவின் பாலில் கலக்கி முன் 
போல் கொடுத்துவாவேண்டும் . 


சுகமான திங்களைந்தில் சூலைகோன்றில் 

துவாலையடா உதிரமது கலங்கலாகி 
சகமான கட்டி துட்டி யாகவே கான் 

சார்ந்துகழு நீர்நிறமாய்த் தானே காணும் 
முகமான காமரையின் வளையம் கொட்டி 

மூலந்தக் கோலமரைக் கழஞ்சுவீசம் 
இகமான பாணிவார்த் தரைத்துப்பாலில் 

இருவேளை மூன்று தின மீந்தால்போமே . 


மேற்படி மருந்துகளின் விபரம் : 

தாமரைக்கிழங்கு , கொட்டிக்கிழங்கு , தக்கோலம் 
இவைகளை வகைக்கு அரைக்கழஞ்சு வீதம் தண்ணீர் 
வார்த்து 

அரைத்து முன்போல் பாலில் கலக்கிக் 
கொடுத்துவர வேண்டும் . 


கெர்ப்ப ரோகங்கள் . 


25 


ஈந்திடவே திங்களாறு தன்னில் சூலை 

இசைந்த குணம் கீழ்முதுகு நோவதாகி 
மாய்ந்திடவே வயிற்றுவலி எரிவுண்டாகும் 

வளமாகக் துவாலையது கழிகலாகும் 
தேர்ந்திடவே திற்பிலிமுந் திரிகைப்பழமும் 

சூக்ஷமுடன் வகைக் கொரு கழஞ்ச காக 
தேய்ந்திடவே கமலாவின் பாலிலே தான் 

தினமூன்று புகட்டிடவே தெளிவுண்டாமே . 


மேற்படி மருந்துகளின் விபரம் : 


திற்பிலியும் முந்திரிப்பழமும் வகைக்கு ஒரு கழஞ்சு 
வீகம் பசுவின் பாலிலரைத்து தினம் இரு முறை வீதம் 
மூன்று நான்கு தினங்கள் கொடுக்கவேண்டும் . 


தெளிவான சூலை திங்க ளேழில் காவில் 

திடமாகப் பிரசவநோ வதுபோலாகி 
துளிவான சுரோணி சமுங் கழிகலாகும் 

சோர்வுண்டாந் தேகமதில் துயரம் மெத்த 
யான அத்திக்கோல் கொட்டி மூலம் 

கற்கண்டு சர்க்கரையும் கழஞ்சில்பாதி 
நளியான பாலிலரைத் தாவின்பாலில் 

நாள் மூன்று புகட்டிடவே நன்மையாமே . 
மேற்படி மருந்துகளின் விபரம் : 


அத்திப்பட்டை , கொட்டிக்கிழங்கு , கற்கண்டு , 
சர்க்கரை இவைகளை வகைக்கு அரைக் கழஞ்சு வீதம் 
பாவில் அரைத்துக் கலக்கி முன்போல் கொடுத்து 
வரவேண்டும் . 


26 


பால சிகிற்பா நிகானம் . 


நன்மையாம் திங்களெட்டில் எழுந்த சூலை 

நன்றாக உகரத்தில் பசியுற்றாற் போற் 
பெண்மையாம் பேறுகா லத்து நோவு 

போலிருக்கும் முதுகுளையும் துவாலைகாணும் 
தண்மையாம் நீர்சுழற்று மின்னங்கே 

தரிப்பகா லூடேறில் வருக்கம் தோஷம் 
உண்மையா மக்திக்கோல் இரக்கசக்கம் 

உதகம் வார்த்ததனை ஊட்டிப்பாரே . 


மேற்படி மருந்துகளின் விபரம் : 


அத்திப்பட்டையும் செஞ்சந்தனமும் வகைக்கு 
அரைக்கழஞ்சு வீதம் ஜலம் வார்க்கரைத்துக் கலக்கி 
முன்போல் கொடுத்துவாவேண்டும் . 


பாரப்பா ஒன்பதனில் சூலை தோன்றில் 

பற்றிநிற்கும் வி கனமுடன் படுத்துவாலை 
நேரப்பா தேகபா காபமுண்டாம் 

நிச்சயமாய் மருக்கொன்று நிசழ்க்கக்கேளு 
சூரப்பா அரசினுட பிசினோடத்திக் 

தோல்கழஞ்சு வீதமெடுக் கொன்றாய்க்கூட்டி 
ஆரப்பா தண்ணீர்வார்க் கரைத்துகன்றாய் 

ஆக்கியே புகட்டிடநோ யகலுந்தானே 


மேற்படி மருந்துகளின் விபரம் : 


அரச மரக்கின் பிசினும் அத்திப்பட்டையும் 
வகைக்கு அரைக்கழஞ்சு வீதம் தண்ணீர் விட்டு 
அரைத்துக் கலக்கி முன் போல் கொடுத்துவர வேண்டும் . 
இவற்றிற் கும் இச்சா பத்தியம் . 


கெர்ப்ப ரோகங்கள் . 


27 


தானான திங்கள்பத் ததனில் சூலை 

காவிடுகில் பண்டி கரால் கடுப்பதென்ன 
ஆனாலு மறிந்தமட்டு மருந்தைப்பாரு 

அகத்தியர் வல்லாதியறு நூறைப்பா 
மானான கருவளர்க்கு மெண்ணெய்சொன்னார் 

வடிபாக முறைசொன்னார் மாதந்தோறும் 
தீனாக வூட்டுகின்ற முறைமை சொன்னார் 

தெளிவாகப் பார்த்தறிந்து தெளிந்து செய்யே . 


OUR SPECIALITIES . 


மேற்படி ரோகங்களுக்கு எமது ஆசிரமத்தில் 

கிடைக்கக்கூடிய மருந்துகள் . 


1. கெர்ப்ப விருத்தி எண்ணெய் . 


இதில் ஒரு அவுண்ஸ் மூன்று நாள் ஆறு சடவை 
உள்ளுக்குக் கொடுக்கலாம் . கெர்ப்பம் தரித்த இரண் 
டாம் மாசம் முதல் ஒவ்வொரு மாசமும் ஆறு கடவை 
வீதம் கொடுத்துவந்தால் கெர்ப்பத்தை அழிக்கக் கார 
ணமாயிருக்கும் கிரந்தி , சூலை முதலிய பல நோய்களை 
நீக்கி குழந்தை சுகமாகப் பிறக்கச்செய்யும் . குழந்கை 
பிறந்தாலும் சிகப்பு , கரப்பன் முதலிய பல நோய்களுக் 
கும் நீங்கலாயிருக்கும் . இச்சா பத்தியம் . ( அதாவது 
மருந்து உபயோகப்படுத்தும் நாட்களில் , புளிப்பு , 
உறைப்பு முதலிய காரமான உணவு பதார்த்தங் 
களையும் , தலை முழுகுதலையும் நீக்க வேண்டும் . ) 


28 


பால சிகிற்சா நிதானம் . 


2 . 


சூலெண்ணெய். 


இதில் ஒரு அவுண்ஸ் மூன்று நாள் ஆறு தடவை 
கொடுக்கலாம் . கெர்ப்பம் தரித்த நாலாம் மாசம் 
முதற்கொண்டு ஒவ்வொரு பாசமும் ஆறு தடவை 
வீசும் கொடுத்துவந்தால் , கெர்ப்பசூலை , வயற்றுக் 
தரிப்பு , அடிவயிற்றுக் கொழுந்து , வியர்வை , மயக்கம் , 
வாயு , சன்னி , கைகால் சோர்வு , குத்துளைச்சல் , பட 
படப்பு , சோரை கழிதல் முதலிய பல நோய்களை 
விலக்கி சிசுவழிகலைத் தடுக்கும். கலை வேதனை இருந் 
தால் சாலையிலும் தேக வேகனைக்கு சரீரத்திலும் இக் 
தயிலக்கை வெளிப்பிரயோகமாகவும் உபயோகப் 
படுக்கலாம் . இச்சா பத்தியம் . 


சிசு ரோகங்கள் . 


29 


DISEASES OF INFANTS . 


சிசு ரோகங்கள் 


சிசுக்களின் நோயானது முக்கியமாய்த் தாய் தந் 
கையரின் சரீர சுகத்தைக் கழுவி அவைகளின் ஜனனத் 
திலேயே அமைந்துள்ள காயிருக்கின்றது . தாய் தந்தை 
பருக்கு மேகம் , அரையாப்பு , கிரந்தி , வெட்டை 
முதலிய நோயோடும் காய்க்கு பெரும்பாடு , சூலை 
முகலிய ரோகங்களோடும் உற்பத்தியாகும் குழந்தை 
கள் கருவிலிருந்து அழிந்து போவதும் , அது சுவறினால் 
பலவித நோய்களோடு பிறக்கிறதும் உண்டு . காய் 
கெர்ப்ப காலத்தில் தனது சரீர சுகத்தை அசட்டை 
செய்து நடந்துகொள்ளுவகினாலும் , மனக் கவலையினா 
லும் தேகத்தில் உஷ்ணம் அதிகரித்து இரத்தத்தில் அழல் 
மீறி கருவிலமைந்திருக்கும் குழந்தைகளுக்கு நோய் 
களைப் பிறப்பிக்கின்றது . பாலகருக்கு சரீரக்கில் 
தோன்றும் நோய்கள் ஒன்றிரண்டல்ல ; பலவகை 
யுண்டு . அவை சிகப்பு , பூப்பு , அக்கரம் , பிரளி , நாய் 
முள் , மாந்தம் , வாயு , கரப்பன் , வாதம் , சன்னி , எச்சி , 
கணம் , சுழியன் , குழியன் , சுரம் , விஷபாகம் , கிரகணி , 
கழிச்சல் , கிரந்தி , மாந்தவலி , கீரிநோய் , மாரி , அமாம் , 


30 


பால சிகிற்சா நிதானம் . 


அக்கி , மசரி , கர்ணிகம் , தொண்டைக்குரு , சர்க்கல் , 
தீரை , சோகை , காமாலை , சுக்கிரன் , கணை , கிரிசம் 
முதலிய நோய்களும் இன்னும் பலவுமாம் . 


தாய் உட்கொள்ளும் பிசகான ஆகாரங்களினால் 
பாலில் விஷந் தங்கி அந்தப் பாலைக் குடித்துவரும் 
குழந்தைகளுக்கு வயிற்றில் புளிப்பும் , மந்தமும் உண் 
டாகி பலவிதமான கிருமிகள் சேர்ந்து குடலைப் புண் 
படுத்தி இவ்விதமாகப் பல நோய்களையுண்டாக்குவது 
முண்டு . குழந்கைகளுக்குக் கொடுக்கும் கவலையற்ற 
ஆகாரங்களினாலும் அஜீரண முண்டாகி அநேக வியா 
திகள் உற்பவித்துவிடுகின்றன . குழந்தையின் சரீரக் 
தில் உஷ்ணம் மீறி தகனக்கருவிகளுக்கு பலவீனக்கை 
யுண்டுபண்ணி வயிற்றில் பேதிக்கட்டு தங்கி பல நோய் 
கள் வருவதுமுண்டு . தாய் குளிப்பதிலும் குழந்தை 
களைக் குளிப்பாட்டுவதிலும் நேரிடும் கவலைத் தாழ்ச்சி 
யினாலும் குழந்தைகளுக்கு பல நோய்கள் சம்பவிக் 
கின்றன . இவற்றில் சிலவற்றை இவ்விடம் சுருக்கிக் 
கூறுவோம் . 


சிகப்பு நோய் . 


சிசு ரோகங்களில் சிகப்பு கோய் ஒரு பெரிய 
வியாதி . இந்நோயில் அநேக பிரிவுகளுண்டு . இதில் 
சிலவகைக் குழந்தைகளின் சரீரத்தினுட்புறத்திலுள்ள 
அவயவங்களைத் தாக்கி இரத்த ஓட்டத்தைத் தடை 
செய்து பலவிதமான கெட்ட குறிகளைக் காண்பித்து 


சிகப்பு நோய் . 


31 


உயிரை மாய்த்து விடுகின்றது . ஆகையால் இது ஒரு 
கடினமான வியாதியாகும் . 


“ உரைத்திடுஞ் சிகப்பினோடு 

உறுதியாங் காப்பன்மாந்தம் 
கரைத்திடும் விக்கல்கக்கல் 

கபங்களுங் கணையுமக்கரம் 
புரைத்திடும் பிள்ளை நோய்கள் 

பிணியது கடினமாகும் 
சிரக்திடும் பன்னிரண்டான 

சிகப்பினைச் சிறபாய்க்கேளே . 


இது சரீரத்தின் எல்லா உள்ளவையவங்களிலும் 
பற்றிகிற்கும் ஆகையால் சிலவகை வெளியில் நமது 
பார்வையில் தென்படாமலிருக்கும் , சில குறி குணங் 
களால் மாத்திரம் அவைகளை அறியலாம் . எலும் 
பிலும் , நரம்பிலும் , கசையிலும் , இரத்தத்திலும் , 
கோலிலும் இந் நோய் அமைந்திருக்கிறதாகச் சொல்லப் 
பட்டிருக்கிறது . 


" காணப்பா இரக்கவர்ணன் அஸ்திதன்னில் 

கனமான இரத்தமதில் கோழிப்பூவன் 
பூணப்பா அரிசிவர்ணன் மாம்சந்தன்னில் 

புகழான மாரியது மச்சை தன்னில் 
கோளப்பா வில்வரியன் கரத்தில் நிற்கும் 

கோபமுள்ள நாகனது கோல்மேலாகும் 
சூளப்பா அாணை வால் மாமிசந்தன்னில் 

சுகமான வர்ணனது மூலத்தாச்சே . 


32 


பால சிகிற்சா நிகானம் . 


பொதுவாக இது பதினெட்டுப் பிரிவுகளுள்ளதா 
(பிருக்கின்றது . இந்த பதினெட்டுப் பிரிவுகளும் பின் 
வருமாறு : - ( 1) நல்சிகப்பு ( 2 ) கொந்தளச்சிகப்பு 
( 3 ) விகாரச்சிகப்பு ( 4 ) உடலாதிச்சிகப்பு ( 5 ) கருஞ் 
சாதிச்சிகப்பு ( 6 ) மாரிச்சிகப்பு ( 7 ) சந்திரச்சிகப்பு 
( 3 ) சன்னிச்சிகப்பு ( 9 ) அக்கினிச்சிகப்பு ( 10 ) உள்ளு 
ரோகச்சிகப்பு ( 11 ) உணக்கல்சிகப்பு ( 12 ) கொடுங் 
கருஞ்சாதிச்சிகப்பு ( 13 ) தலையாரச்சிகப்பு ( 14 ) பொன் 
னிச்சிகப்பு ( 15 ) சூரியச்சிகப்பு ( 16 ) தாடகைச்சிகப்பு 
( 17 ) ஏறுசக்காம் ( 18 ) இறங்குசிகப்பு என்பனவாம் . 


இவற்றின் குணங்கள் . 


( 1 ) நல் சிகப்பு : - குழந்தை பிறந்தவுடன் குரல் 
கட்டி அழும் . வயிற்றினுள் நோவுண்டாயிருக்கும் . 
பேதியும் சிறுநீரும் பிடித்துக்கொள்ளும் . முகத்திலும் 
கைகால்களிலும் துண்டு துண்டாகச் சிவந்து காணப் 
படும் . வயிறு பொருமியிருக்கும் . 


( 2 ) கொந்தளச்சிகப்பு : - சழந்தையின் தேகக் 
தில் பொருக்கான இடங்களில் காசுபோல் வட்டமாகச் 
சிவந்து காணப்பட்டு , கழுத்து முதவியவிடங்களில் 
பொள்ளிப் புண்ணாகும் ; சரீரத்தில் கிரமத்துக்கு சற்று 
மிஞ்சி அன லுண்டாயிருக்கும் . 
( 3 ) விகாரச்சிகப்பு : - குழந்தை பால் 

குடி 
யாது ஓயாமல் அலறி அழுதுகொண்டிருக்கும் , குரல் 
கட்டிக்கொள்ளும் , தேகத்தில் காச்சலுண்டாகி மூர்ச் 


சிகப்பு நோய் . 


33 


சையாய் மயங்கிக்கிடக்கும் . கண்திறவாது . நாவறண்டு 
வயிறு பொருமி வலியுண்டாகி பேதியும் சிறுநீரும் 
அடைத்துக்கொள்ளும் . இந்நோய் சாத்தியப்படுவது 
அரிது . 


உடலா திச்சிகப்பு : குழந்தை பிறந்த 
வுடன் வயிறு பொருமி , கண் மூடி , மல ஜலம் அடைத் 
துக்கொள்ளும் , ஓங்காரிக்கும் , வயிற்றில் பச்சை 
நரம்புகள் காணப்படும் . பால் குடியாது . 


( 5 ) கருஞ்சாதிச்சிகப்பு : குழந்தை கண் 
அடைத்துக்கொண்டு அழும் , பேதியும் நீரும் சிக்கிக் 
கொள்ளும் , அடிவயிறு பாறைபோல் கனத்திருக்கும் , 
சரீரத்தில் காசுபோல் வட்டம் வட்டமாக சிவப்பாயும் , 
சிரங்குபோலும் காணப்படும் . தோலுரியும் . 


( 6 ) மாரிச்சிகப்பு : 

பிள்ளை பிறந்தவுடன் 
உடல் தடித்து , பிறகு உலர்ந்து வற்றி வயிறு ஊதும் . 
பால் செமியாது . கையும் காலும் ஒடுங்கிக்கொள்ளும் . 
பேதி போகாது . 


( 7 ) சந்திரச்சிகப்பு : - சரீரம் ஒடுங்கி மெலிந்து 
வயிற்றில் சகிக்கமுடியாத வேதனையுண்டாயிருக்கும். 
நாவில் வெந்து புண்போல் காணப்படும் . பின்னால் வேறு 
கெட்ட குறிகள் தோன்றுமானால் இந்நோய் அசாத் 
தியமாகும் . 

( 3 ) சன்னிச்சிகப்பு : பால் குடித்தவுடன் 
நாசி வழியாய் வரும் . தொண்டையும் நாவும் வறண்டு 
இருமலுண்டாகி விலாப்புடைத்து கைகால்களில் அழுக் 


34 


பால சிகிற்சா நிதானம் . 


கேறி குறிகள் மாறி மாறிப் பலவிதமாய்க் காணப்பட்டு 
முகமும் , நகக் கண்களும் , உதடுகளும் விஷம் போல் 
கறுக்கும் . இந்நோய் அசாத்தியம் . 


( 9 ) அக்கினிச்சிகப்பு : இருமலோடு மட் 
டற்ற காச்சலுண்டாகி பால் குடியாமலிருக்கும் . ஒரு 
வேளை குடித்தாலும் உடனே சர்த்திக்கும் . தாகம் 
மீறி நாவறளும் . குழந்தை தாயின் கையில் தங்காது , 
இந்நோய் எட்டு நாளைக்குள் கொன்றுவிடும் . 


( 10 ) உள்ளுரோகச்சிகப்பு : - வாய்க்குள் முள் 
போல் முளைத்து நுனியில் சிவந்து காணப்படும் . சிறு 
நீர் கள்ளின் நிறமாயிருக்கும் . வயிற் 
கழிச்சலுமுண்டாயிருக்கும் . துள்ளலும் காச்சலும் 
இருந்தாற்போல குழந்தை துடிக்கும் . வாயில் நீர் 
வடியும் . இந்நோயில் மீளுவது அரிது . 


( 11 ) உணக்கல்சிகப்பு : - சரீரத்தில் ஒருவித 
மான சிகப்பின் தோற்றங்களும் காணப்படாமல் வர 
வர மெலிந்து சக்தி குன்றிப்போகும் . 


( 12 ) கொடுங் கருஞ்சாதிச்சிகப்பு : - சரீரம் முழு 
வகிலும் கடும் நீல நிறமும் வயிற்றில் பச்சை நரம்பு 
களும் காணப்படும் . பேதி நீர் முதலியவைகள் இரத் 
தம் போலிருக்கும் . 


( 13 ) தலையாரச்சிகப்பு : - கன்னம் குழிந்து சாலை 
வீங்கி மல ஜலம் பிடித்து குழந்தை மயக்கமாகி இருமல் , 
இழைப்பு , மேல் மூச்சு இவைகள் உண்டாகும் . இந் 
நோய் மெத்தக் கடினம் . 


சிகப்பு நோய் . 


35 


( 14 ) பொன்னிச்சிகப்பு : - சரீரமெல்லாம் நோவுண் 
டாகி சிறு காச்சலோடு கலையிலும் உடலிலும் பெரிய 
பெரிய பருக்கள் போல் காணப்படும் . 


( 15 ) சூரியசிகப்பு : - பிள்ளை பிறந்தவுடன் முத 
லில் சாதாரணமான சிகப்பைப்போல் காணப்பட்டு 
ஒரு வாரம் கழிந்த பிறகு சூரியனின் கிரணங்கள் 
போல தேகத்தில் பல அடையாளங்கள் தோன்றும் . 
கண் மயங்கி வாயில் நுரையும் பதையுமுண்டாகும் . 
மரும ஸ்தானங்களில் நீர்க்கட்டுகள் உண்டாகி சில 
பழுத்து உடையும் ; சில கருண்டு கருண்டு கனத் 
திருக்கும் . மயக்கமும் மேல்மூச்சுமுண்டாகும் . இந் 
நோய் பதினெட்டு கழிப்பது அரிது . 


( 16 ) தாடகைச்சிகப்பு : - குழந்தையின் சரீரத் 
தில் பொருத்துகள் கோறும் நீர் கெட்டுகளுண்டாகும் . 
விலாப் பக்கத்தில் நீண்ட படுவன் கட்டும் . பழுத்து 
உடைந்து கசிந்துகொண்டிருக்கும் , பிறகு சரீர முழு 
வதிலும் இவ்வாறு தோன்றி காச்சலுண்டாகும் . காச் 
சலின் கொடுமையினால் கண் மூடிக்கொள்ளும் . வயிறு 
இரைந்து பேதி இளகிப்போய்க்கொண்டிருந்து மந்தப் 
படும் . இந்நோய் மிகக் கொடியது . 


( 17 ) ஏறுசக்கரம் : இரண்டு கால்களிலும் காங் 
களிலும் வீக்கம் ஆரம்பித்து வயிற்றுக்குள் நோவுண் 
டாகி குழந்தை பாலுண்ணாது . காச்சல் , ஜலதோஷம் , 
பேதி நீர் பிடிக்கம் இவைகளின் தோற்றத்தோடு சரீர 
முழுவதும் வீங்கி , கபம் , வாந்தி முதலிய குணங்க 


36 


பால சிகிற்சா நிகானம் . 


5 


ளுண்டாகி பல அவஸ்தைகளையும் அடையும் . 
நோய் இரண்டு மாசங்களுக்குப் பிறகு சுகமாகும் . 


( 18 ) இறங்குச்சிகப்பு : -- சழந்தை நித்திரை 
செய்வதுபோல் மயங்கிக் கிடந்து பால் வெறுத்திருக் 
கும் . கலையிலும் , கன்னங்களிலும் , கைகளிலும் நீருண் 
டாகி அந்த நீர் வர 

வர வர 

வர கீழிறங்கி இடுப்பின் கீழ் 
வந்து கனத்துக்கொள்ளும் . அது ஆந்திர நீர்போல் 
காணப்பட்டு சிலநாள் கீழிறங்கி சிலநாள் போலே 
ஏறி முதுகிலும் சுற்றி புறங் கைகளிலும் புறங் கால் 
களிலும் சென்று இவ்விதமாகப் பல கஷ்டங்களையுண் 
டாக்கும் . இந்நோய் எண்பது நாட்கள் சென்ற பிறகு 
சுகமாகும். 


மேற்கூறிய பதினெட்டு சிகப்புகளும் பொதுவான 
ரோகங்களாகும் . இவை தவிர வேறு சில சிகப்பு 
களும் குழந்தைகளுக்கு உண்டாவதுண்டு . அவற்றில் 
சிலவற்றையும் இங்கே எடுத்துக்காட்டுவோம் .. சந்திர 
சிகப்பு நாலு பிரிவுகளுடையது : அவையாவன : 
( 1 ) வாதசந்திரன் ( 2 ) பித்தசந்திரன் ( 3 ) சேஷ்பசந் 
திரன் ( 4 ) கொந்தசந்திரன் . 


இவற்றின் குணங்கள் . 
( 1 ) வாதசந்திரன் : - இந்த சிகப்பு குழந்தை 
களுக்கு வரும்போது முந்தின நாள் இரவு குழந்தை 
நன்றாக அழும் , அடுத்த நாள் முதுகில் இடது பக்க 
மாக மூன்று வட்டங்கள் காணப்படும் . அப்பால் 


சிகப்பு நோய் . 


37 


அது விஷத்தைப் போல் படர்ந்தேறி சரீரத்தின் பல 
இடங்களில் சுற்றிக்கொள்ளும் , பிள்ளை நடுங்கி விறைத்து 
அழும் . இருமலும் கபமும் இலேசாகக் காணப்படும் . 
இதற்கு உடனே மருந்து செய்யவேண்டும் . 


( 2 ) பித்தசந்திரன் : - இது வரும்போது உந் 
தியிலே காமரைப் பூவின் நிறத்தில் ஒரு வட்டம் காணப் 
பட்டு சீக்கிரத்துக்குள்ளாக இடுப்பைச் சுற்றிக்கொண்டு 
கீழ் இறங்கி மேலும் ஏறும் . குழந்கை துடித்து அழும் . 
சுரம் காயும் , சர்த்திக்கும் . பாலுண்ணாது . 
நோய்க்கு மிகவும் துரிதத்தில் ஒளஷதங்கள் செய்ய 
வேண்டும் . 


(( 3 ) சேஷ்பசந்திரன் : - இந்த நோய் வருமா 
னால் மார்பிலே சிவந்த வட்டங்கள் காணப்படும் . 
குழந்தையின் இரத்தாசயங்களையும் ஈரலையும் தாக்கி 
உள்ளே அடங்கிக்கொண்டு சுரம் காட்டி தேகத்தை 
உருக்கி மல ஜலங்களை இரத்தமாகக் கழித்து வியர்வை 
தோற்றி கபமுண்டாக்கி விலா இழுத்து சுவாசம் 
காட்டும் . இது ஏழாம் நாளில் குழந்கையைக் கொன்று 
விடும் . 


( 4 ) தொந் தசந்திரன் : - இந்நோய் குழந்தைக்கு 
வாய்ப்புண்ணோடு சுரத்தைக் காட்டும் . குழந்தை 
கோபம் கொண்டது போல் அழும் , பாலுண்ணாது . 
நடு முதுகில் வட்டமாய் சிகப்புத் தோன்றி நாகத்தின் 
விஷம் போல் நீல நிறத்துடன் படர்ந்தேறி கழுக்கைச் 
சுற்றிக்கொண்டு பல கெட்ட குணங்களைக் காட்டும் . 
இந்நோய் மகா கொடிது . ( அசாத்தியம் ) 


38 


பால் சிகற்சா நிதானம் . 


மேலும் உள்ரோகச்சிகட்பு எட்டு வகையுண்டு. 
அவையாவெனில் ( 1 ) இரக்கவர்ணன் ( 2 ) கோழிப் 
பூவன் ( 3 ) அரிச்சிகப்பு ( 4 ) மாரிச்சிகப்பு ( 5 ) அரணை 
வால்சிகப்பு ( 6 ) வில்வரியன்சிகப்பு ( 7 ) நாகன் சிகப்பு 
( 8 ) வர்ணன் சிகப்பு என்பவைகளே . இவற்றில் வில் 
வரியன் சிகப்புக்கு பின்வரும் குணங்கள் உண்டு . 


தலைக்குநாள் பனியுங்காணும் 

தலைவலி மிகுதியாகும் 
நிலக்கிடக் காயும் பிள்ளை 

நினைவுறு பாகம்பற்றிச் 
சிலத்திடச் சிவந்து காணும் 

சிக்கெனப் படர்ந்தேறும் 
குலத்திட அரைக்குமட்டும் 

கூறுடன் படர்ந்தபோது . 


படர்ந்துடன் சுற்றிநிற்க 

பையவே மலத்கைக்கட்டும் 
கடந்துடன் மேலேபொங்கும் 

கபம்வரும் முன்னே கேளு 
குடந்துடன் சிகிற்சை செய்யில் 

குணம்வரும் இதற்குமேலே 
சிடந்துடன் ஏறுமாகில் 

சீருடன் மரணமென்றே . 


அரணைவால் சிகட்பின் குணங்கள் . 


உந்தியில் சிவந்து வட்டம் 

உறுநல்ல பிளாசின் பூபோல் 
சிந்தையாய் போ வேபொங்கி 

சிறுவனும் தொப்பிள் சுற்றிச்சுற்றி 


சிகப்பு நோய் , 


39 


பந்தியாய் கீழே நோக்கி 

படர்ந்திடும் கபமும்உண்டாம் 
நொந்துடன் கரையும் பிள்ளை 

நொய்யவே சுரமும் காட்டும் . 


காட்டிடும் வயிறும் ஊதி 

கால்உச்சி பிடரிகைகள் 
ஊட்டிடக் குளிர்ச்சியாகும் 

உறுகப சுவாசமாகும் 
நாட்டியே மூன்றுக்குள்ளே 

நமனிடம் சேரும்பிள்ளை 
வாட்டிய அரணை வாலின் 

வகுப்பது கண்டுகொள்ளே . 


நாகன்சிகப்பின் குணங்கள் . 


படந்தனில் புள்ளிவட்டம் 

பார்கனல் சிகப்பெனபோல் 
சடமதில் கண்ட பின்னே 

சரசர பனியுமுண்டாம் 
இடம்பட வந்துவீங்கி 

இருமிடும் மேலே நோக்கும் 
குடம்பட சிரசுமட்டும் 

கூறுடன் வலித்து ஏறும் . 


ஏறியே யங்கேயங்கே 

இருந்திடும் வட்டம் போலே 
கூறியே மலமும் கட்டும் 

குழந்தையின் சிறுநீர் வெம்பும் 


40 


பால சிகற்சா நிதானம் . 


பாறியே மருந்து செய்யில் 

பழிசெய்யா துடனே மீளும் 
வேறியே பதினெட்டாம் நாள் 

வேதனை தீர்ந்துமாறும் .. 


GENERAL TREATMENT FOR ALL VARIETIES . 


சிகிற்சை . 


1. இலகுவாகக் காணப்படும் சிகப்புகளுக்கு 
முதலில் , வெண்குன்றியிலை , நல்துளசியிலை , வெற்றிலை , 
ஈருள்ளி இவைகளை வகைக்கு சமனாக எடுத்து சதைத் 
துப் பிழிந்த சாற்றில் ஒரு சிறு கறண்டியளவு 
எடுத்து அதில் ஒரு அரிசி எடை கோரோசனை உரைத் 
துக் குழந்தைக்குக் கொடுக்கலாம் . ( இச்சாபத்தியம் ) 


2. செஞ்சந்தனம் , கருஞ்சூரைப்பட்டை , அமுக் 
கூரம் , கடுகுரோகணி , அதிமதுரம் இவைகளை வகைக்கு 
அரைக்கழஞ்சு வீகம் கஷாயஞ்செய்து தினம் இரண்டு 
தடவை முன்போல கோரோசனை உரைத்து குழந்தைக் 
குக் கொடுக்கலாம் . ( இச்சாபத்தியம் ) 


3. நல்துளசி சமூலம் , செம்பொன்நெருஞ்சி சமூ 
லம் , ஈருள்ளி, கெருடக்கொடிவேர் , வெள்ளறுகு , நக்க 
சூரி வேர் , சாரணை வேர் , கெற்றி சமூலம் , கருஞ்சூரப் 
பட்டை , பூவாசம்பட்டை , மாயக்காய் , நல்சீரகம் , 
கருஞ்சீரகம் , கார்கோல் அரிசி வகைக்கு கழஞ்சு-1 
கொக்கமல்லி, திரிசாதி வகைக்கு கழஞ்சு இந்த 


சிகப்பு நோய் . 


41 


வீதம் மருந்துகள் சேர்த்து இரண்டு படித் தண்ணீரில் 
கஷாயஞ்செய்து கால் படியாக்கி தினம் இரண்டு 
வேளை ஒவ்வொரு தடவையும் கால் மஞ்சாடி நிறை 
கோரோசனை உரைத்துத் தாய்க்கும் குழந்தைக்கும் 
கொடுத்துவரலாம் . 
4 . ஆட்டின்பால் கான்கறந்து 

அதுவேசீலை வடிகொண்டு 
நாட்டிக்காய்ந்து அதினாடை 

நன்றாய்க்கள்ளிச் சங்களவு 
காட்டில் கருஞ் சூரைப்பட்டை 

காசினளவு முதல் தங்கம் 
கூட்டி நன்றா யுரைக்கபின்பு 

கோரோசனையும் அரிசியெடையே 


அரிசியெடையெல் லாஞ்சேர்த்து 

அன்பாயுரைத்துக் கானூட்டு 
பிரியமுடனே மூன்றுநாள் 

பிசகாதளித்து வந்திடுகில் 
கடியசிகப்பு உடலுலர்தல் 

கடுத்தசன்னி தோஷமுடன் 
உரியகோஷம் பதினெட்டும் 

டனேதீரும் பத்தியமே . 
( இம்மருந்துகளுக்குக் கடின பத்தியம் ) . 


5 . சரீரத்தில் காணும் நீர்க்கட்டுகளுக்கு கருஞ் 
சூரைப்பட்டையும் , அமுக்கூரமும் , கோரங்கிழங்கும் 
வகைக்கு சமனாய்க் காடித்தண்ணீரில் அரைத்து 
வெதுப்பிப் பூச வேண்டும் . 


பால சிகிற்சா நிதானம் . 


OUR OWN PREPARATIONS . 


ஷை நோய்களுக்கு எமது சிசு வைத்திய ஆசிரமத்தில் 

கிடைக்கக்கூடிய மருந்துகள் . 


1. சிகப்புத் தைலம் . 


இதில் அரை அவுண்ஸ் மூன்று நாள் 
மாகக் குழந்தைகளுக்கு உள்ளுக்குக் கொடுக்கலாம் . 


ஆறு நேர 


2. ரோஜனாதித் தைலம் . 
அரை அவுண்ஸ் மூன்று நாள் அறு நேரமாக 
எல்லாவித சிகப்புகளுக்கும் கொடுக்கலாம் . இம்மருந் 
தைக் குழந்தைக்கு தனியாகவாவது முலைப்பாலில் 
சேர்க்தாவது கொடுக்கலாம் . அல்லது நோய் பெலமாகக் 
காணப்பட்டால் முன்சொல்லியிருக்கும் அனுபானங் 
கள் ஒன்றில் சேர்த்தும் கொடுக்கலாம் . சரீரத்தில் 
கணப்புகள் , நீர்க்கட்டுகள் முதலியவற்றோடு தோன் 
றும் சிகப்புகளுக்கு இம்மருந்து நல்லது . இந்தக் கை 
லத்தை நோய் நன்றாக மாறுகிறதுவரையிலும் ஒழுங் 
காகக் கொடுத்துவரவேண்டும் . 


3. தெற்றி மூல நெய் . 


வயிற்று 


இம்மருந்தில் அரை அவுண்ஸ் மூன்று 

நாள் 
நோமாக குழந்தைக்குக் கொடுக்கலாம் . 
வேதனை , வாந்தி இவைகளோடிருக்கும் கடினமான 
சிகப்புகளுக்கு இம்மருந்து உபயோகமானது . 


பூப்பு நோய் . 


43 


4. கபகேசரித் தைலம் . 


சிகப்பு நோயில் கபம் , இருமல் , இழைப்பு 
காணப்பட்டால் அரையவுண்ஸ் ரோஜனாதித் கைலக் 
தோடாவது அரையவுண்ஸ் செற்றி மூல நெய்யோ 
டாவது காலவுண்ஸ் கபகேசரித் தைலம் கலந்து ஒன் 
பது நேரமாகக் கொடுக்கவேண்டும் . 


5. புல்லுருவி மாத்திரை. 
சிகப்பு நோயில் பேதி இளக்கம் , இரக்கம் , 
சளி காணப்பட்டால் தெற்றிமூல நெய்யை ஒழுங் 
காகக் கொடுத்துவருவதோடு புல்லுருவி மாத்திரை 
யையும் தினம் இரண்டு தடவை ஒரு நேரத்துக்கு 
ஒவ்வொன்றாக ஆட்டின் பாலில் உரைத்துக் கொடுக்க 
வேண்டும் . 


பத்தியம் . ஒளஷதப் பிரயோகம் முடியுமட்டும் 
தாயும் குழந்தையும் தலை குளிக்கக்கூடாது . புளிப்பு 
பதார்த்தங்கள் , பழைய சாதம் இவைகளை நீக்க 
வேண்டும் . 


பூப்பு நோய் . 


இது சிகப்பு ரோகத்தைச் சார்ந்து உண்டாகிற 
ஒரு நோய் . இந்நோய் குழந்தைகளுக்கு நாவிலும் , 
உள்நாக்கிலும் வயிற்றுக்குள்ளிருந்து மூலம்வரையிலும் 


44 


பால சிகிற்சா நிகானம் . 


ஈரலிலும் சேர்ந்து உண்டாகிறது . இதில் ஆறு பிரிவு 
கள் உண்டு . அவை ( 1 ) கிரந்திப்பூப்பு ( 2 ) குமாரன் 
பூப்பு ( 3 ) நாவில் முள் பூப்பு ( 4 ) பவுந்திரப்பூப்பு 
( 5 ) நாகன் பூப்பு ( 6 ) சூலைப்பூப்பு . 


இவற்றின் குணங்கள் . 


( 1 ) கிரந்திப்பூப்பு : - நாவில் வட்டமாக வெண் 
ணிறக்கில் புண்போல் காணப்படும் . குடலிலும் இவ் 
விதமாயிருக்கும் . 


(( 2 ) குமாரன்பூப்பு : - நாவில் புண்ணாகி குழந்தை 
பாலுண்ணாது . 

நாசியில் நீர் வடியும் . குரல் கட்டும் . 
இருமலும் வாந்தியுமிருக்கும் . 


( 3 ) நாவில் முள் பூப்பு : நாவில் முள்போல் 
முளைத்திருக்கும் . 

பால் குடியாது . 

வாயில் வெண் 
ணுரைகள் தள்ளும் . கண் திறவாது . சத்தம் கனத் 
திருக்கும் . சரீரத்தில் மணல்போல் தினவு தோன்றி 
குழந்தை மெலியும் . 


( 4 ) பவுந்திரப்பூப்பு: மூலத்தில் புண்ணாகி 
மலம் சிறுகச் சிறுகக் கழியும் . நாவிலும் உள்நாக் 
கிலும் புண் காணப்படும் . 


( 5 ) நாகன்பூப்பு : - ஈரலில் புண்ணுண்டாகி 
கபம் மேலிட்டு சரீரம் முழுவதும் தளர்ச்சையாகி 
உடல் மெலிந்து கண்சொருகி கொன்றுவிடும் . 


பூப்பு நோய் . 


45 


( 6 ) சூலைப்பூப்பு: சரீரம் கனத்திருக்கும் .. 
புறங்காலில் காசுபோல் வட்டமாக அடர்ந்து புண்ணா 
கும் . கண்விழி சுழித்துவாங்கும் . மாலையில் காச்சல் 
காணும் . வாந்தியுண்டாகி இழைக்கும் . தேகத்தில் 
நாற்றமிருக்கும் . வயிற்றுக் கழிச்சலும் சீதமும் உண் 
டாகி கைகால் குளிர்ந்து வியர்வையாகி முறுக்கியழும் . 
மயக்கமிருக்கும் . இந்நோயும் அசாத்தியம் . 


GENERAL TREATMENT . 


சிகிற்சை . 


அதிமதுரம் , சாஸ்திரபேதி , கருஞ்சூரைப்பட்வட , 
செஞ்சந்தனம் , பூலா விருக்ஷம் , மாயக்காய் , கடுகுரோ 
கணி , குங்குமப்பூ , தங்கம் இவைகளைக் குறவன் மூலிச் 
சாற்றில் உரைத்து குழந்தைக்குக் கொடுக்கலாம் . 


OUR SPECIALITIES . 


மேற்படி ரோகங்களுக்கு எமது ஆசிரமத்தில் 

கிடைக்கக்கூடிய மருந்துகள் . 


1. சோஜனாதித் தைலம் ஒழுங்காய்க் கொடுத்து 
வரவேண்டும் . ( பக்கம் 42 ) 


2. மலர்நீறு : - இந்தப் பொடியைத் தேனில் 
குழைத்து நாவில் தடவிவர வேண்டும் . 


46 


பால சிகிற்சா நிதானம் . 


Y 


IN 


XO 


- 


3 


X 


a 

I 
பிரளி நோய் . Y 


X 


XI 


- 


I 


- -== 


K 


இதன் வரலாறு: 
சொல்லிய பிரளிசானும் 

தொடர்ந்திடும் விபரம்கேளு 
மெல்லியர் அருந்துமந்த 

விஷமுறு பதார்த்தத்தாலும் 
கல்லக மெண்ணெய் கண்ணீர் 

கலந்துறும் விஷத்தினாலும் 
கொல்லை சேர் முலையருந்தில் 

தொடர் விஷ மடருமென்னே . 


பொது நிதானத்தின்படி இந்நோயும் பதினெட்டுப் 
பிரிவுகளுடையது . இப் பதினெட்டுக்கும் பெயர்கள் : 
( 1 ) வாயுப் பிரளி ( 2 ) அக்கினிப்பிரளி ( 3 ) பச்சைப் 
பிரளி ( 4 ) சுரப்பிரளி ( 5 ) நீர்ப்பிரளி ( 6 ) துட்டுப் 
பிரளி ( 7 ) முறுக்கல் பிரளி ( 8 ) தீரைப்பிரளி ( 9 ) விஷப் 
பிரளி ( 10 ) கொந்தப்பிரளி ( 11 ) சுவாசகாசப்பிரளி 
( 12 ) அதிசாரப்பிரளி ( 13 ) விமலகண்டப்பிரளி 
( 14 ) மஞ்சள் பிரளி ( 15 ) முக்கல்பிரளி ( 16 ) இளைப்புப் 
பிரளி ( 17 ) விக்கல் பிரளி ( 18 ) நடுக்கல் பிரளி. 


( 1 ) வாயுப்பிரளி : - குழந்தைக்கு பேதி சரி 
யாய்ப் போகாமல் கொஞ்சங் கொஞ்சமாகப் போய்க் 
கொண்டிருக்கும் . காச்சலுண்டாகும் . பிள்ளை 
துடித்து அழும் . கண் உருட்டிப் பார்க்கும். 


பிரளி நோய் . 


47 


( 2 ) அக்கினிப்பிரளி : இருமலோடு ஆரம் 
பித்து அடிக்கடி குழந்தை அழுதுகொண்டிருக்கும் . 
பால் குடித்தால் உடனே வாந்தியெடுக்கும் . பேதி 
இறுகிப் போகும் . சரீரம் வெளிறிக் காணும் . 

துர் 
நாற்றம் வீசும் . 


( 3 ) பச்சைப்பிரளி : - குழந்தைக்கு அடிவயிறு 
வலித்து இரைந்து பச்சை நிறமாக அடிக்கடி பேதி 
யாகும் . இலேசாகக் காச்சல் காணும் . 

குழந்தை 
கையில் தங்காது . 


( 4 ) சுரப்பிரளி : - வயிற்றுப் பொருமல் உண் 
டாகி குடலைப் புரட்டி வாந்தியெடுக்கும் . காச்சல் 
அதிகமாயிருக்கும் . பால் குடியாமல் அலறியழும் . 
சிறுநீர் போகாது . கண் சுழன்று பார்க்கும் . முகம் 
பிரகாசிக்கும் . 


( 5 ) நீர்ப்பிரளி : அதிகமாய் சுரங் காய்ந்து 
கேகத்தில் காந்தலுண்டாகும் . 

சரீரம் வீங்கி ஊதிக் 
கொள்ளும் . கண் விழியாது . கபம் இளகி சுவாச 
முட்டு உண்டாகும் . இது கொடிய நோய் . 


( 6 ) துட்டுப்பிரளி: - வயிற்றில் பேதிக்கெட்டு 
உண்டாகி வயிறு நொந்து குழந்தை பால் குடியாமல் 
தண்ணீரை விருப்பும் . உடல் தளர்ந்து வெளிறிப் 
போகும் . சுரமுண்டாயிருக்கும் . 

( 7 ) முறுக்கல்பிரளி: வயிறு பாறை போல் 
ஊதி பேதிபோகாமல் கண் உருட்டி விழிக்கும் . கை 


48 


பால சிகிற்சா நிதானம் . 


கால் முறுக்கி வலிக்கும் . வாயில் நுரையுண்டாகும் . 
இந்நோய் தீர்ந்துகொள்வது அரிது . 
( 8 ) தீரைப்பிரளி: 

வயிற்றுக்குள் 

இரை 
யெழும்பி வயிறு இரைந்து வாந்தியெடுத்து பேதியா 
கும் . இரவில் நித்திரையின்றி அலறி அழும் . இழைப் 
பும் காச்சலுமுண்டாகும் . 
( 9 ) விஷப்பிரளி : - வியர்வை 

வியர்வை ஓங்காரம் முக 
லியவற்றுடன் உள்ளம் காய்ந்து மயங்கி கலை நடுக்க 
முண்டாகும் . பேதி கறுப்பாகவும் , சிறுநீர் கள்ளின் 
நிறமாகவும் போகும் . இந்நோய் அசாத்தியம் .. 
( 10 ) தொந்தப்பிரளி: 

பொருமி 
இரைப்புண்டாகி குடல் புரட்டி வாந்தியெடுத்து மலம் 
அடைக்கும் . பால் குடியாமல் வாயுலர்ந்து சக்தி குன் 
றும் . கண் சுழலும் . நாசியில் நீர் வடியும் . முக்கலும் 
இளைப்புமுண்டாகும் . 
( 11 ) சுவாசகாசப்பிரளி: 

வயிற்றுக்குள் 
கொழுத்தும் வலியுமுண்டாகி வயிறு மந்தமாகி புளிப் 
போடு பேதி கழியும் , பெருமூச்சு , தலை நடுக்கம் , சுரம் , 
குளிர் , தாகமுண்டாகும் . குரல் கட்டும் . பெலவீனத் 
தோடு இளைக்கும் . இந்நோய் அசாத்தியம் , 


வயிறு 


( 12 ) அதிசாரப்பிரளி : - சுரம் காய்ந்து இரும் 
லுண்டாகி ஈரல் , நெஞ்சு முதலியவற்றில் நோவுண்டா 
கும் . சளியோடும் இரக்கத்தோடும் பேதி போகும் . 
பால் குடியாமல் அலறி அழும் . கைகால்கள் அழுக் 


பிரளி நோய் . 


49 


கேறும் . முகம் பளபளப்பாக மினுங்கும் . இந்நோய் 
மகா கொடியது . 

( 13 ) விமலகண்டப்பிரளி : - குழந்தைக்கு முக் 
கல் , இரைப்பு , கனைப்பு முதலியவற்றோடு கையும் 
காலும் திருகி முறுக்கி கண் உருட்டி வலியுண்டாகி 
வாயில் நீரும் பதையும் காணப்படும் . இந்நோய் விழித் 
திருக்கக் கொன்றுவிடும் . 

( 14 ) மஞ்சள்பிரளி : - கண்களும் , உதடுகளும் , 
பேதியும் , சிறுநீரும் மஞ்சள் நிறமாகக் காணப்பட்டு 
குடிக்கிற பால் வாந்தியெடுத்துக்கொண்டிருக்கும். 

( 15 ) முக்கல்பிரளி: - மலமும் நீரும் போகாமல் 
வியர்வை , காச்சல் , முக்கல் , திகமுட்டு இவைகளோடு 
மூக்கில் நீர் வடியும் , சுவாசம் இழுத்து வாங்கும் . இந் 
நோய் கொடியது . 

( 16 ) இழைப்புப்பிரளி : - இருமலும் உரத்த 
காச்சலும் சரீர நோவும் உண்டாகி , பேதி அடைக் 
கும் . பால் குடியாது . இழைக்கும் . 


( 17 ) விக்கல் பிரளி : 

அடங்காத விக்கல் , 
கக்கல் , சுரம் , வியர்வை , தாகம் , பொருமல் , வயிற்றுப் 
போக்கு , வீக்கம் , பெருமூச்சு இவற்றுடன் கைகால் 
குளிரும் . அரைக் கண்ணுடன் நித்திரை செய்யும் . 
பால் குடியாது . இந்நோய் மெத்தக் கடினம் . 


( 18 ) நடுக்கல் பிரளி: - சரீரத்தில் நடுக்கமுண் 
டாகி வயிறு கோகும் . பால் குடிக்தால் வாந்தி யெடுக் 


50 


பால சிகிற்சா நிதானம் . 


கும் , விட்டுவிட்டுக் காச்சல் காணும் , கண் சிவக்கும் . 
அதிகமாக அழும் . 


GENERAL TREATMENT . 

சிகிற்சை . 


( 1 ) பிரண்டை இலையும் , நரிப்பயற்றின் இலை 
யும் , ஈருள்ளியும் , வாட்டிப் புழிந்த சாற்றில் ஒரு சிறு 
கரண்டியளவெடுத்து அதில் ஒரு அரிசியெடை கோரோ 
சனை உரைத்துக் குழந்தைக்குக் கொடுத்துவரலாம் . 
( 2 ) கருவேப்பிலை நெட்டு , 

வேப்பின் நெட்டு , 
முசுட்டைத்தண்டு , மாநெட்டு , இஞ்சிப்புல் கிழங்கு , 
முளை இலை , புறுத்தி மண்டை , முருங்கைப்பூ வகைக்கு 
அரைக் கழஞ்சு வீதமும் , வெள்ளுள்ளி , ஓமம் , சுக்கு , 
மிளகு , திப்பிலி , வெந்தயம் , சீரகம் இம்மருந்துகள் 
வகைக்கு கால் கழஞ்சு வீதமும் ஒவ்வொன்றும் தனித் 
தனியே இளவறுப்பாய் வறுத்துக் கஷாயஞ்செய்து 
காலையிலும் மாலையிலுமாக இரண்டு தடவை வீதம் 
குழந்தைக்குக் கொடுத்துவாலாம் . 


OUR SPECIALITIES . 


மேற்படி ரோகங்களுக்கு எமது ஆசிரமத்தில் 

கிடைக்கக்கூடிய மருந்துகள். 


1. மல்லிகை மலர்த் தைலம் . 
இதில் அரை அவுண்ஸ் மூன்று நாள் 
தடவை எல்லாப் பிரளிகளுக்கும் கொடுத்துவாலாம் . 


பிரளி நோய் . 


51 


2. கலம்பலாதித் தைலம் . 


இதை முன் அளவுப்படி குழந்தைக்குக் கொடுத்து 
வந்தால் வயிற்றுப் பெருமலோடு உண்டாகும் பிரளி 
நோய்களுக்கு மெத்தப் பிரயோஜனத்தைக் கொடுக்கும் . 


3. சின்னித் தைலம் . 


இம்மருந்தும் முன் அளவுப்படி கொடுத்துவந் 
தால் எல்லா வகைப் பிரளிகளுக்கும் , முக்கியமாய் 
வயிற்று வேதனையோடு உண்டாகிற பிரளிகளுக்கும் 


நல்லது . 


4. கபகேசரித் தைலம் . 


மேற்படி நோய்களில் உரத்த காச்சல் , இருமல் , 
இழைப்பு முதலியவைகள் தோன்றினால் முன் தைலங் 
கள் ஏதாவது ஒன்றில் அரை அவுண்ஸுக்கு கால் 

நேர 
அவுண்ஸ் கபகேசரித் தைலம் கலந்து ஒன்பது 
மாகக் கொடுக்கவேண்டும் . 


5. விரோசன மாத்திரை. 


முன் கைலங்கள் கொடுத்தும் பேதி போகாம 
லிருக்கக்கூடிய நோய்களுக்கு இம்மாத்திரையில் ஒன்று 
முலைப்பாலில் உரைத்துக் கொடுக்கவேண்டும் . 

ஒரு 
மாசத்திற்குமேல் இரண்டு மாசங்களுக்குக் கீழுள்ள 
குழந்தைகளுக்கு அரை மாத்திரை கொடுக்கலாம் . 


52 


பால சிகிற்சா நிதானம் , 


6. உத்தம தாளித் தைலம் . 


பேதி போகாமலிருக்கும் பிரளிகளுக்கு இக்தைலத் 
தில் கால் அவுண்ஸ் ஆறு நேரமாகக் கொடுக்கலாம் . 

பத்தியம் : - புளிப்பு பதார்க்கங்கள் , தலை ஸ்நா 
னம் முதலியவற்றை நீக்க வேண்டும் . 


கண dapah paa 


caமலை 


மாந்த நோய் . 


கைகலை 


2 


spacemahan 


இலகுவில் ஜீரணிக்கக்கூடாத பதார்த்தங்களை 
காயும் குழந்தையும் சாப்பிடுவதினாலும் மலக் கட்டினா 
லும் இந்நோய் உண்டாகிறது . சாதாரணமாக இந் 
நோயில் பதினெட்டுப் பிரிவுகளுண்டு . அவை பின் 
பின்வருமாறு: 


சாற்றுகிறேன் வாதமாந்தம் பித்தமாந்தம் 

தயவான சிலோற்பனத்தின் மாந்தக்கானும் 
ஊற்றுகிறேன் பால்மாந்கம் தீரை மாந்தம் 

ஊதுகின்ற மாந்தமொடு பிரளிமாந்தம் 
சீற்றமுள்ள விஷமாக்கம் கொந்தமாந்தம் 

சொல் பெரிய நீர் மாந்கம் துட்டு மாந்தம் 
ஏற்றமுள்ள பேர்மாந்தம் கட்டுபாந்தம் 

இயல்பான சுழிமாக்கம் வீக்கமாமே , 


வீக்கமொடு மகாகோஷ மாந்தந்தானும் 

விளம்புகிறேன் குடோரியொடு வீச்சுமாந்தம் 


மாந்த நோய் . 


53 


பக்கமுறு மாந்ததொகை பதினெட்டுந்தான் 

பண்புடைய பாலகர்க்கு வந்தணுகில் 
ஆக்கமுடன் சாத்தியமும் அசாத்தியமும் 

ஆராய்ந்து கண்டறிந்து ஒளஷதங்கள் 
நீக்கிவிடச் சொல்லுகிறேன் பண்டிதர்க்கு 

நிகழ்வாத மாந்தகுண நிதானங்கேளே . 


இவற்றின் குணங்கள் . 


( 1 ) வாதமாந்தம் : குழந்தையின் வயிறு 
பொருமி பலவிதமாகப் பேதி போகும் . உடலில் வலி 
யும் வியர்வையு முண்டாகும் . சீறி அழும் . அடிக் 
கடி கொட்டாவி விடும் . 


( 2 ) பித்தமாந்தம் : வாந்தியும் பேதியுமுண் 
டாகி குழந்தை மூர்ச்சையாயிருக்கும் . குரல் கட்டிக் 
கொள்ளும் . வியர்வையும் குளிர்ச்சியும் அதிகமாயிருக் 
கும் . மேனியெல்லாம் மஞ்சள் நிறமாகத் தோன்றும் . 

( 3 ) சிலேற்பனமாந்தம் : உடல் சிலிர்த்துக் 
குளிரும் . நாவுலர்ந்து வெளிறிப்போகும் . நெஞ்சில் 
கபங் கட்டும் . வயிறு பொருமி ஏப்ப மிடும் . மயக்க 
முண்டாகும் . சரீரம் நோவாகும் . வயிறு கழியும் . 

( 4 ) பால்மாந்தம் : - வயிறு பொருமி இரைப் 
புண்டாகி வேப்பின் பூபோலவும் புளிப்போடு பலவித 
மாகவும் பேதியாகும் பால் குடித்தவுடன் வாந்தி 
யெடுக்கும் தாகிக்குர் . உச்சியுங் கண்ணுங் குழிந் 
திருக்கும் மயக்கமுண்டாகும் . 


54 


பால சிகிற்சா நிதானம் . 


( 5 ) இரைமாந்தம் : - வயிறு இரைந்து வாய்நீர் 
சுழற்றி ஓங்காரமுண்டாகும் . பேதி போகாமல் வயிறு 
விப்மி உடல் களைப்புற்றிருக்கும் . 


( 6 ) பிரளிமாந்தம் : - குழந்தையின் வயிற்றில் 
காணப்படும் நரம்புகளும் பேதியும் பச்சை நிறமாயிருக் 
கும் . சில சமயங்களில் வயிறு இரைந்து பேதியாவதும் 
சில சமயங்களில் பேதி போகாமலிருத்தலுமுண்டு. 
வயிறுகடியும் இழைப்புமுண்டாகும் . 


( 7 ) ஊதுமாந்தம் : - பேதிக்கட்டுண்டாகி வயிறு 
பொருமி , சுரம் , வியர்வை , மயக்கம் , தளர்ச்சையுண்டா 
கும் . இடித்த மாப்போலவும் , கெட்ட நாற்றத்தோடும் 
பேதி போகும் . 


( 8 ) விஷமாந்தம் : - மலம் சிக்கி வயிறு இரைந்து 
பேதி திரைந்து திரைந்து கழியும் . சுரம் உரத்துக் 
காயும் . இடுப்பின் கீழ் குளிர்ந்திருக்கும் . வியர்வை 
யும் வாந்தியும் அதிகமாயிருக்கும் . சரீரம் மெலிவாகி 
வரும் . காலில் வீக்கமுண்டாகும் . சில சமயங்களில் 
பேதி அடைத்துக்கொள்ளும் . வியர்வையுங் குளிர்ச்சியு 
முண்டாகி தேகத்தில் வீக்கமுண்டாகும் . இந்நோய் 
வர வா குழந்தைக்கு பலவீனத்தை யுண்டுபண்ணி 
ஒளஷதங்களுக்கு அமைந்துகொள்ளாது . 


( 9 ) பொதுமாந்தம் : - மலஜல மடைத்து வயிறு 

குழந்தை அலறி அழுது பால் குடியாது . 
பரந்து விழித்துப் பார்க்கும் . 


வலிக்கும் . 


மாந்த நோய் .. 


55 


( 10 ) நீர்மாந்தம் : - உடல் மெலிந்து குளிர்ந்து 
வாய் நீர் சுழற்றி வாந்தியுண்டாகும் . தேகம் சிலிர்த்து 
வரும் . பால் குடியாது . தூங்கி விழித்துச் சிரிக்கும் . 
சரீரமும் கால்களும் தினவெடுக்கும் . முகம் மினுங்கும் . 
தலை வலிக்கும் . நீர் கடுத்து மலம் சிறுத்து இறங்கும் . 
( 11 ) துட்டுமாந்தம் : சுரங் காயும் . 

தலை 
வலிக்கும் . வயிறு நொந்தழும் . பேதி அரைத்துக் 
கரைக்க மாப்போல் வயிற்று இரைச்சலுடன் கழியும் . 
அரைக்கண் மூடி நித்திரை செய்யும் . குழந்தை மிகத் 
தளர்ந்து உலர்ந்து குழைந்து போகும் . 

( 12 ) பேர்மாந்தம் : - சரீரம் மெலிந்து வற்றி 
வயிறு பொருமி உரக்க காச்சலோடு மலம் கழிந்து 
விட்டுவிட் டடைத்துக்கொள்ளும் . கடுப்பு , சீகம் , 
புறங்கால் வீக்கம் இவைகள் உண்டாகும் . இம்மாந் 
தம் அசாத்தியம் . 


( 13 ) கட்டுமாந்தம் : - வயிறு இரைந்து கொழுக் 
தும் வலியுமுண்டாகி , மயங்கி , மலம் சிக்கிக் கொஞ்சங் 
கொஞ்சமாகப் பேதி போய்க்கொண்டிருக்கும் . இடைக் 
கிடையே பால் குடிக்கும் . தூக்கம்போல் மயங்கிக் 
கிடக்கும் . 

இருமல் , வியர்வை , சுரம் , கொட்டாவி 
இவைகளுண்டாகும் . 


( 14 ) சுழி இறைப்புமாந்தம் : - சுரம் காய்ந்து 
இரைப்பு , சுவாசம் , விக்கல் , கக்கல் இவைகள் காணும் . 
பால் குடியாது . நித்திரை செய்யாது . வேறு கெட்ட 
குணங்களுமுண்டாகும் . 


56 


பால சிகிற்சா நிதானம் . 


( 15 ) விஷ வீக்கமாந்தம் : 

சுரங் காய்ந்து , 
காதுங் கண்ணும் அதிகமாய் வீங்கி வற்றும் . 

வற்றும் . கைகால் 
ஓயும் . புண்ணாகும் . துடிதுடித்து உடல் 
வெளுத்து நிறந் தளதளப்பாகும் . 


நாவு 


( 16 ) குடோரிமாந்தம் : - கேகமெல்லாம் பூர 
ணித்து வீங்கி புண்போல் நோகும் . கைகால் குளிரும் . 
கொட்டாவி , ஏப்பமுண்டாகும் . இரு நாசியிலும் நீர் 
வடியும் . முகம் பிரகாசிக்கும் . தலை கனத்துக் காணும் . 
( 17 ) சன்னிவீச்சுமாந்தம் : உண்ட பதார்த் 

- 
தம் ஜீரணிக்காமல் புளிப்பேறி நின்று வலியும் , மயக் 
கமும் , பற்கடிப்புமுண்டாகும் . தண்ணீர் குடித்த 
வுடன் சர்த்திக்கும் . சன்னி வந்து உயிரைப் பிரித்து 
விடும் . 


( 18 ) மகாதோஷமாந்தம் : 


சாற்றுகிறேன் பாலனுடல் வெதும்பும் வியர்க்கும் 

சற்றுமுலையு முண்ணாது வாந்தியுண்டாம் 
கூற்றுவனே மதிமயக்கஞ் சீதம்வீழும் 

குணங்கெட்டு மலமதுவும் கெட்டபால்போல் 
தேற்றுகிறேன் தெளிந்து கண்ணீர் போல்கழியும் 

சேகம் வெப்பு நாற்றமுமாய் கைகால் குளிரும் 
ஆற்றுகிறேன் நாவுலருங் குலுங்கம்மும் 

அப்பனே கண் குழிந்து சுழலுமாமே . 


ஆமப்பா சிவந்து கண்ணுஞ் சுழன்றுகாணும் 

அடைவான கைகாலும் பின்ன லுண்டாந் 


மாந்த நோய் , 


57 


தாமப்பா முகமதுவும் பளிங்கதாகும் 

தங்கம்போல் மேனியது மின்னும்பாரு 
போமப்பா மாந்தமது தோஷந்தோஷம் 

பொருந்தியதோர் பாலகன் தன் பிணிதான் நோக்கி 
நாமப்பா சொல்லிவிட்டோம் இந்தமாந்தம் 

நன்றாகப் பார்த்தறிந்து நவிலலாமே . 


GENERAL TREATMENT . 


சிகிற்சை . 
( 1 ) நொச்சி , பொடுகலை , நுணா, வேவிப்பருத்தி 
இவைகளின் இலைகளை வகைக்கு ஒரு பிடி வீதம் 
நறுக்கி வெதுப்பிச் சாறு பிழிந்து ஒரு கரண்டியளவு 
எடுத்து அதில் இலேசாகப் பால்க்காயமுரைத்துக் 
கொடுக்கலாம் . ( நுணா = மஞ்சணாத்தி ) 

( 2 ) சுக்குநாறிப்புல் வேர் , தும்பை இலை , 
முருங்கை நெட்டு , நிலவிளாத்தி இலை வகைக்கு ஒரு 
கழஞ்சு வீதமும் , வெள்ளுள்ளி , வெந்தையம் , ஓமம் , 
மஞ்சள் , திற்பிலி வகைக்கு அரைக் கழஞ்சு வீதமும் , 
தனித்தனியே வறுத்து ஒன்றாகச் சேர்த்துக் கஷாயஞ் 
செய்து தினம் இரண்டு நேரம் வீதம் குழந்தைக்குக் 
கொடுத்துவர வேண்டும் . 


( 3 ) தைவளை வேர் , சுக்கு , வெந்தையம் , வெள் 
ளுள்ளி , ஓமம் , வசம்பு இவைகளை வகைக்கு அரைக் 
கழஞ்சு வீகம் ஒவ்வொன்றாய் வறுத்து கஷாயம் 
செய்து தினம் இரண்டு தடவை வீதங் கொடுக்கலாம் . 


58 


பால சிகிற்சா நிதானம் . 


(( 4 ) " சுக்குமிளகு திற்பிலி 

துய்ய ஓமம் உள்ளியுடன் 
ஒக்கநொறுக்கிச் சீலையில் 

உகந்து முடிந்து நீர்உழக்காய்ச் 
செக்கச்சிவக்கக் காச்சியபின் 

சீராய்ச்சங்கு புகட்டிடவே 
மிக்கமாந்த பிணி தோஷம் 

விட்டே ஓடும் கண்டாயே . 
( இம்மருந்துகளையும் வறுத்துக்கொள்ள வேண்டும் .) 


OUR OWN PREPARATIONS . 


மேற்படி ரோகங்களுக்கு எமது ஆசிரமத்தில் 

கிடைக்கக்கூடிய மருந்துகள் . 


( 1 ) ஆதிமூலத்தைலம் . 


இம்மருந்தில் அரை அவுண்ஸ் மூன்று நாள் 

நேரமாக எல்லா மாந்தங்களுக்குங் கொ 
டுக்கலாம் . 


( 2 ) கெருடத்தைலம் . 


மலச் சிக்கலோடும் , காச்சலோடுஞ், சரீர வீக்கத் 
தோடுங் காணப்படும் மாந்த நோய்களுக்கு இம் 
மருந்தை முன் அளவுப்படி கொடுத்துவரலாம் . 


( 3 ) கிஞ்சுகாதிநெய் . 


சகல மாந்தங்களுக்கும் . இதை முன்னளவுப்படி 
கொடுத்துவர சுகமுண்டாகும் . 


எச்சி ரோகம் . 


59 


பத்தியம் - தாய் புளிப்புப் பதார்த்தங்களை நீக்க 
வேண்டும் . குழந்தைக்குத் தாயின் பாலும் கஞ்சித் 
தெளிவுந் தவிர வேறு ஆகாரங் கொடுக்கக்கூடாது . 

T 


எச்சி ரோகம் 


elp 


2OG 


இது குழந்தைகளுக்கு சரீர சீதோஷ்ணம் மாறு 
படுவதினாலும் , நீர்த்தோஷத்தினாலும் , தாய் தந்தை 
யரின் நோய்களினாலும் உண்டாகிறது . இதில் 
மேலெச்சி மூன்று வகையும் , விலாவெச்சி மூன்று 
வகையுமுண்டு. மேலெச்சி மூன்றுக்கும் பெயர்கள் : 
( 1 ) சுரயெச்சி ; ( 2 ) சுழியனெச்சி ; ( 3 ) குருவனெச்சி . 
விலாவெச்சி மூன்றுக்கும் பெயர்கள் : ( 1 ) வாதவிலா 
வெச்சி ; ( 2 ) பித்தவிலாவெச்சி ; ( 3 ) சிலேற்பன 
விலாவெச்சி . 


இவற்றின் குணங்கள் . 


( 1 ) சுரயெச்சி : - சிறு காச்சலுடன் கபமும் 
இருமலு முண்டாகி சுவாசம் இழுத்து வாங்கும் . 
தொண்டைக்குள்ளே பயறுபோல் முளைத்திருக்கும் . 
அரைக் கண்ணாக உறங்கும் . 


( 2 ) சுழியனெச்சி :-தலை வியர்வையுடன் இரு 
மலுண்டாகி இரு விலாவிலும் இழுத்து வாங்கும் . 
பேதியும் கபமும் இறுகி , கண்விழி சில வேளைகளில் 
மேல் சொருகும் . குழந்தை பால் குடியாது . 


60 


பால சிகற்சா நிதானம் . 


3 ) குருவனெச்சி : - குழந்தை பால் குடியாமல் 
இருக்கும் . குடித்தவுடனே வாந்தியாகும் . இருமல் 
உண்டாயிருக்கும் . உச்சியுங் குழிந்திருக்கும் . சிறு 
ஒழுக்காகப் பேதி போகும் . தொண்டையில் சிறிய 
குரு முளைத்திருக்கும். 


( 4 ) வாதவிலாவெச்சி : - இருமலும் சுரமுந் 
தோன்றி பேதியும் நீரும் அடைத்து கைகால் சுழித்து 
மேல் மூச்சாக இரண்டு விலாவுமிழுத்துக் கண் மேல் 
சொருகும் . 


(( 5 ) பித்தவிலாவெச்சி : - சுரமுண்டாகி பேதி 
இளகிப்போகும் . சீதமுங் கபமுங் காணப்படும் . 
அரைக்கண் அடைத்து நித்திரை செய்யும் . பால் 
குடியாது . 


( 6 ) சிலேற்பனவிலாவெச்சி : சுரத்தோடு 
கபமுண்டாகி சரீரம் வியர்த்து அடிக்கடி இருமல் 
காட்டும் . இரு விலாவும் இழுக்கும் . 


GENERAL TREATMENT . ( 5) 


சிகிற்சை . 


( 1 ) இண்டிலை , தூதளையிலை , கண்டங்கத்தரி 
இலை , வகைக்குப் பிடி -1 . திற்பிலி , வெள்ளுள்ளி , 
வகைக்கு கழஞ்சு-1 . இவற்றைக் கஷாயஞ்செய்து 
தினம் இரண்டு தடவை வீதம் குழந்தைக்குக் கொடுத்து 


வரலாம் . 


எச்சி ரோகம் . 


61 


( 2 ) ஆடாதோடையிலை , நொச்சியிலை , இஞ்சி , 
முருங்கைப்பூ , வெள்ளுள்ளி இவைகளை வகைக்கு 
ஒரு கழஞ்சு வீதம் சதைத்து முலைப்பால் தெளித்து 
புட்டவியல் செய்து பிழிந்து அதில் ஓர் அரிசியெடை 
திரிகடுகுத் தூள் சேர்த்துத் தினம் இரண்டு தடவை 
வீதம் கொடுத்துவரலாம் . ( திரிகடுகு என்பது சுக்கு , 
மிளகு , திற்பிலி ) . 


OUR SPECIALITIES . 


மேற்படி ரோகங்களுக்கு எமது ஆசிரமத்தில் 

கிடைக்கக்கூடிய மருந்துகள் . 


( 1 ) வச்சிரத் தைலம் . 


இதில் அரை அவுண்ஸ் மூன்று நாள் ஆறு நேர 
மாகக் குழந்தைக்குக் கொடுக்கலாம் . 


( 2 ) விரோசன மாத்திரை. 


பேதிக்கட்டாவது வயிற்றுப் பொருமலாவது 
இருக்குமானால் தினம் ஒரு தடவை ஒரு 

விரோசன 
மாத்திரையும் முலைப்பாலிலாவது இஞ்சிச் சாற்றி 
லாவது உரைத்துக் கொடுக்க வேண்டும் .( சிறு குழந்தை 
களுக்கு அரை மாத்திரை ) 

( 3 ) குங்கும மாத்திரை. 


ஒரு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு இம் 
மாத்திரையில் ஒன்று குப்பைமேனிச் சாற்றிலாவது 


62 


பால சிகிற்சா நிதானம் . 


இஞ்சிச் சாற்றிலாவது உரைத்துக்கொடுக்க வாந்தி 
யுண்டாகி , கபம் வெளிப்பட்டு இலகுவுண்டாகும் . 


பத்தியம் - குழந்தைக்குத் தாயின் பாலும் கஞ்சித் 
தெளிவும் கொடுக்கலாம் . தாய்க்கு இச்சா பத்தியம் . 

S * * ER 
சுழியன் ரோகம் . 
SK s ** 


எச்சிக்குச் சொல்லியிருக்கும் காரணங்களே இந் 
நோய்க்கும் அமைந்துள்ளது . இதில் எட்டு வகையுண்டு . 
அவையாவன : ( 1 ) சுவாசகண்டி ; ( 2 ) மறையோன் ; 
( 3) மந்தாரச்சுழியன் ; ( 4 ) முசல்சுழியன் ; ( 5 ) சிங் 
ஙன்சுழியன் ; ( 6 ) பரிச்சுழியன் ; ( 7 ) அனந்தன் 
சுழியன் ; ( 8 ) 

( 8 ) கூகையன் சுழியன் . 


இவற்றின் குணங்கள் . 


( 1 ) சுவாசகண்டி : - சரீரத்தில் சுரங் காய்ந்து 
பேதி ஜலம் பிடித்து மேல்மூச்சாக இரு விலாவும் 
குழித்து இழுக்கும் . தொண்டைக்குள் குருப்போல் 
முளைத்திருக்கும். 

( 2 ) மறையோன் : - தலைநீருண்டாகி நாசியில் 
நீர் வடிந்து , உச்சி குழிந்திருக்கும் . வேப்பின் பூபோல் 
பேதி ஒழுகிக்கொண்டிருக்கும் . குழந்தை வாய் சவைக் 
கும் . சிறுநீர் 

சூடாயிருக்கும் . அடிக்கடி இரும 
லுண்டாகும் . விலா இழுக்கும் . 


சுழியன் ரோகம் . 


63 


( 3 ) மந்தாரசுழியன் : காச்சல் , மயக்கம் 
இவைகளுண்டாகி கால்கரங்கள் குளிர்ந்திருக்கும் . 
வயிற்றில் மந்தமுண்டாகி இருமல் , கக்கல் , மேல்மூச்சு 
இவைகளோடு ஈரல் , நெஞ்சு இவைகள் புண்போல் 
நோவுண்டாகி வரவர பெலன் குறைந்து கண் மேல்ச் 
சொருகும் . இந்நோய் பன்னிரண்டுக்குள் கொன்று 
விடும் . 


( 4 ) முசல்சுழியன் : இருமலும் சர்த்தலு 
முண்டாகி முகமும் தலையும் கனத்துக் காணப்படும் . 
குரல் கட்டிக்கொள்ளும் . பேதி போகாது . 
விலாவும் இழுக்கும் . கால்கரங்கள் வலிக்கும் . 

( 5 ) சிங்ஙன்சுழியன் : - காச்சலுஞ் ஜலதோஷமு 
முண்டாகி 

கபம் அதிகரித்து சுவாசம் இழுக்கும் .. 
உதடுகளிலும் நாவிலும் புண் உண்டாயிருக்கும் 
குழந்தை பால் குடியாது . 


( 6 ) பரிச்சுழியன் : - கால் காம் குளிர்ந்திருக் 
கும் . சரீரம் வீங்கிக்கொள்ளும் . வாயில் பதை வரும் . 
வாய் சவைக்கும் . பெருமூச்சும் வலியுமுண்டாகும் . 
( 7 ) அனந்தன்சுழியன் : 

சுரம் தோன்றி 
குழந்தை பயந்து அழும் . தாகமெடுக்கும் . வயிறு 
மந்தமாகும் . தலை நடுக்கமுண்டாகி விலாவிழுத்துச் 
சுழித்துவாங்கும் . நெஞ்சு நோகும் . பொறி தளர்ந்து 
உடல் குளிர்ந்து மயக்கமாகும் . இந்நோய் தோன்றி 
பதினாறு நாள் கழிக்குமானால் குழந்தை பிழைத்துக் 
கொள்ளும் . 


64 


பால சிகிற்சா நிதானம் . 


( 8 ) 

கூகையன்சுழியன் : காச்சலுண்டாகி 
இருமலோடு சுவாசம் இழுக்கும் . பேதியும் சிறுநீரும் 
போகாது . கபம் முட்டி பரிதவிக்கும் . 

பால் சர்க் 
திக்கும் . தலையில் காச்சல் அதிகமாயிருக்கும் . 

இந்நோயில் சுவாசகண்டி , மந்தாரம் , பரி , அனந் 
தன் இந்நான்கும் அசாத்திய நோய்களாம் . 


GENERAL TREATMENT . 


சிகிற்சை . 
( 1 ) ஆடாதோடையிலை , நொச்சியிலை , இஞ்சி , 
முருங்கைப்பூ , வெள்ளுள்ளி , இவைகளை முலைப்பால் 
தெளித்து புட்டவியல் செய்து பிழிந்து அதில் வச்சிரத் 
தைலம் சேர்த்துக் கொடுக்கவேண்டும் . 


( 2 ) ஆடாதோடை வேர் , தூதளை வேர் , செஞ் 
சட்டி வேர் , கருஞ்சுண்டை வேர் , இசங்கு வேர் , 
குப்பைமேனியிலை , நொச்சியிலை , வகைக்கு கழஞ்சு-1. 
திற்பிலி மூலம் , அக்கிறா, அரிச்சனிஞாயிறு, அதி 
மதுரம் , வால்மிளகு , தேவகாரம் வகைக்கு கழஞ்சு-4 
வீதம் கஷாயமிட்டு தினம் இரண்டு தடவை வீதம் 
குழந்தைக்குக் கொடுத்துவரலாம் . 


( 3 ) இண்டிலை , இசங்கு வேர் , தூதளை வேர் , 
கோரங்கிழங்கு , சீரகம் , மல்லி , அரிச்சனிஞாயிறு , 
சுக்கு சித்தரத்தை வகைக்கு கழஞ்சு - வீதம் கஷாய்ஞ் 
செய்து தினம் இரண்டு தடவை வீதங் கொடுத்து 
வரலாம் . 


சுழியன் ரோகம் . 


65 


OUR SPECIALITIES . 


ஷை நோய்களுக்கு எமது சிசு வைத்திய ஆசிரமத்தில் 

கிடைக்கக்கூடிய மருந்துகள் . 


( 1 ) வச்சிரத்தைலம் :- முன் எச்சிக்குச் சொல்லி 
யிருக்கும் அளவின்படி இந்நோய்களுக்கும் கொடுத்து 
வரலாம் . 


( 2 ) குடோரசஞ்சீவித்தைலம் : - இதில் அரை 
அவுண்ஸ் ஆறு நேரமாக குழந்தைக்குக் கொடுக்கலாம் , 
நோய் கடினமாயிருக்குமானால் இத்தைலத்தை முன் 
சொல்லியிருக்கும் புட்டவியல் பாகத்தோடு சேர்த்துக் 
கொடுக்கலாம் . 


( 3 ) விரோசனமாத்திரை : - வயிற்றுப் பொரு 
மலிருந்தால் அவசியப்படும்போதெல்லாம் தினம் ஒரு 
தடவை ஒரு மாத்திரை இஞ்சிச் சாற்றில் உரைத்துக் 
கொடுக்கவேண்டும் . ( சிறு குழந்தைகளுக்கு அரை 
மாத்திரை ) 


நெஞ்சிலும் , விலாவிலும் தவிட்டுக் கிழியினால் 
சூடு ஒற்றல் செய்ய வேண்டும் . சரீரத்தில் காற்றுக் 
கொள்ளாமல் மூடிவைக்கவேண்டும் . கண்ணீர் கொ 
டுக்கும் போது நெஞ்சு நனையாமல் கவனித்துக்கொள்ள 
வேண்டும் . 


பத்தியம் - குழந்தைக்குத் தாயின் பாலும் , கஞ்சி 
நீரும் கொடுக்கலாம் . தாய்க்கு இச்சா பத்தியம் , 


66 


பால சிகிற்சா நிதானம் . 


seppeparate 


+ 


ஆணை 


விலாச்சுழியன் ரோகம் . 


၁၁၁ 


அ == 

+ = pepsarate 


இந்நோயில் ஆறு பிரிவுகளுண்டு . இவற்றில் 
இரண்டு வகை மாத்திரம் ஒளஷதஞ் செய்தால் மீளு 
மென்றும் மற்ற நான்கு வகைகளும் அசாத்திய 
ரோகங்களென்றும் சொல்லப்பட்டிருக்கிறது . அவை 
களாவன : ( 1 ) வாதச்சுழியன் ; ( 2 ) பித்தச்சுழியன் ; 
( 3 ) சிலேற்பனச்சுழியன் ; ( 4 ) தொந்தச்சுழியன் ; 
( 5 ) சுவாசகாசச்சுழியன் ( 6 ) சுரகாயச்சுழியன் . 


இவற்றின் குணங்கள் . 
( 1 ) வாதச்சுழியன் : - அதிகமாய் சுரங் காய்ந்து 
தொண்டை நொந்து இருமலுண்டாகி , நாவு மரம் 
போல் வறட்சையாகி சுவாசம் இழுக்கும் . 


கண் 


( 2 ) பித்தச்சுழியன் : - சுரமுண்டாகி 
மயங்கும் . சரீரம் விம்மும் . வாந்திக்கும் . இருமலும் 
இழைப்புமுண்டாகி விலா சுழிக்கும் . குரலெரியும் . 
பாலுண்ணாது . 

( 3 ) சிலேற்பனச்சுழியன் - வாந்தியும் இருமலு 
முண்டாகி வாய்நீர் வடியும் . தலை கோவும் வியர் 
வையும் , சுரமுங் காணும் விலாவும் நெஞ்சும் இழுத்து 
வாங்கி , மலம் கட்டி , வயிறு பொருமும் . 


விலாச்சுழியன் ரோகம் . 


67 


( 4 ) தொந்தச்சுழியன் : -- இரு விலாவிலும் 
மூச்சு இழுத்து நெஞ்சு குழிந்து மலமும் நீருங் கருகி 
கண்விழி பரந்து பார்க்கும் . பால் உண்ணாது . திட்டு 
முட்டாக முக்கும் . சரீரம் மெலிந்துவரும் . இடுப் 
புக்குமேல் சுரங்காணும் . நாவறட்சையும் 
கமும் உண்டாகி விறைக்கும் . இந்நோய் பன்னிரண் 
டாம் நாள் மோசஞ் செய்யும் . 


வயிறு 


( 5 ) சுவாசகாசச்சுழியன் : - சுவாச இழுப்போ 
டாரப் பித்து பல்கடிப்பு மிகுதியாயிருக்கும் . 
விம்மிக்கொள்ளும் . கபம் எதிரிட்டு இளகும் . படுக்க 
முடியாமல் சரித்து இருத்திவைக்கும் . இந்நோய் 
அசாத்தியம் , 

( 6 ) சுரகாயச்சுழியன் : - தலை கனத்து நொந்து 
நாசியில் நீர் வடிந்து சிறு சுரம் தோன்றி வரவர 
அதிகரித்து தூரத்தில் நிற்பவர் கேட்கும்படியான 
சத்தமாக இரைப்புண்டாகி ஈரல் நோவுடன் சுழித்து 
இழுத்துவாங்கும் . பெரிய கஷ்டங்களை உண்டுபண்ணி 
கடைசியில் கொன்றுவிடும் . 


TREATMENT ) 


சிகிற்சை . 


இந்நோய்களுக்குத் தைலங்களும் , மாத்திரைகளும் 
சேர்க்காமல் கஷாயங்களினால் மட்டும் அதிகப் பிர 
யோஜனமுண்டாகாது . ஆகையால் குடோரித்தைலம் , 
குடோரசஞ்சீவித்தைலம் , ஆனந்த சஞ்சீவித் தைலம் , 
கோமேதகக் குளிகை , விரோ சனமாத்திரை முதலிய 


68 


பால சிகிற்சா நிதானம் . 


மருந்துகளைத் தனியாகவாவது கீழ் சொல்லியிருக்கும் 
அனுபானங்களுடன் சேர்த்தாவது கொடுத்துவா 
வேண்டும் . மேற்படி தைலங்கள் அரை அவுண்ஸ் 
ஆறு நேரமாகக் கொடுக்கலாம் . 
( 1 ) , 

சுக்கு , மிளகு , இந்துப்பு , தூதளை வேர் , 
அமுதுவள்ளி இவைகளைக் கஷாயஞ்செய்து அதில் 
குடோரசஞ்சீவித்தைலஞ் சேர்த்துக் கொடுத்துவரலாம் . 


( 2 ) தூதளை யிலை , இசங்கிலை , இண்டிலை , ஆடா 
தோடையிலை , வில்வயிலை , நிலவேர் , வெள்ளுள்ளி , 
அமுதுவள்ளி , கண்டங்கத்தரி , அப்பட்டுக்குருந்து , 
பெருந்தும்பையிலை , நொச்சியிலை , கொழிஞ்சிவேர் , 
செஞ்சட்டிவேர் , வேலிப்பருத்தியிலை , சாட்டுக்கொன் 
றைக்குருந்து , இஞ்சி , கோரங்கிழங்கு , மயிலிறகு சுட்ட 
கரி , முசுறு முட்டை , குழிமீண்டான் பச்சிலை , வடக் 
கயிறு சுட்ட கரி வகைக்கு கழஞ்சு அரை . திரிகடுகு , 
நறுக்குமூலம் , சித்தரத்தை, கற்கடகசிங்கி , கடுக்காய்த் 
தோடு , வெந்தையம் வகைக்குக் கழஞ்சு கால் , இவை 
களைச் சதைத்து முலைப்பால் தெளித்து புட்டவியல் 
செய்து பிழிந்து ஒரு பெரிய கரண்டியளவு எடுத்து 
அதில் கோமேதகக்குளிகையும் ஆனந்தசஞ்சீவித்தைல 
மும் சேர்த்துக் கொடுத்துவரலாம் 


- 


( 3 ) விரோசன மாத்திரையும் இடைக்கிடையே 
வயிற்றுப் பொருமலிருக்கும் போது முன் அனுபானங் 
களில் கொடுத்துவரவேண்டும் . சீதம் , சன்னி முதலிய 
வற்றின் குறிகள் கண்டவுடன் குழந்தையின் உச்சந் 
தலையிலும் , கைகால்களிலும் , நெஞ்சிலும் குடோரித் 
தைலத்தை வெளிப்பிரயோகமாக அப்பியங்கம் செய்ய 


கரப்பன் ரோகம் . 


69 


வேண்டும் . நெஞ்சு, விலா , முதுகு முதலியவிடங் 
களில் தவிட்டுக் கிழியினால் அடிக்கடி . சூடு பிடிக்க 
வேண்டும் . 


பத்தியம் : - குழந்தைக்குத் தாயின் பாலும் கஞ் 
சித்தெளிவும் கொடுத்து வரலாம் . தாய்க்கு இச்சா 
பத்தியம் . 


naaoaooaoaaoaooEDN 


160090 


க்ரப்பன் ரோகம் . 


0€omens 


Snanaanoa0D0€ ooaooaDay 


இந்நோய் தாய் தந்தையரின் மேக ரோகங்களி 
னாலும் குழந்தையின் மலக்கட்டினாலும் சிகப்பு ரோகக் 
தாலும் கிருமியினாலும் உண்டாகிறது . இதில் பதி 
னெட்டுப் பிரிவுகளுண்டு . அவற்றின் பெயர்கள் பின் 
வருமாறு :-( 1 ) மாரிக்கரப்பன் , ( 2 ) கொள்ளிக்கரப்பன் , 
( 3 ) அத்திக்கரப்பன் , ( 4 ) செங்கரப்பன் , ( 5 ) சூலைக் 
கரப்பன் ( 6 ) வேர்க்காப்பன் , ( 7 ) சுரகரணன்கரப் 
பன் , ( 8 ) விஷகரப்பன் , ( 9 ) சுரகரப்பன் , ( 10 ) நீர்க் 
காப்பன் , ( 11 ) உள்ளுரோகக்கரப்பன் , ( 12 ) கழுக 
ணைக்கரப்பன் , ( 13 ) வெடிகரப்பன் , ( 14 ) செங்கிரந் 
திக்கரப்பன் , ( 15 ) கடிவிஷக்கரப்பன் , ( 16 ) சுரவாத 
காப்பன் , ( 17 ) விஷவெடிகாப்பன் , ( 18 ) மண்டைச் 
சூலைக்கரப்பன் முதலியனவாம் . இவற்றில் ஏழு வகை 
அசாத்திய சோகங்களாம் . 


70 


பால சிகிற்சா நிதானம் . 


இவற்றின் குணங்கள் . 


( 1 ) மாரிக்கரப்பன் : - குழந்தையின் சரீரத்தில் 
காசுபோல் வட்டம்வட்டமாகச் சிவந்து வரவரக் கடுஞ் 
சிவப்பாகத்தோன்றும் . குழந்தை குரல் கட்டி பறவை 
யின் சத்தம் போல் அழும் . மலஜலம் பிடித்து கபம் 
ஏறி சுவாசம் முட்டும் . இந்நோய் மகா கொடிது . 

( 2 ) கொள்ளிக்கரப்பன் : - காச்சலோடு சரீரத் 
தில் பொள்ளலுண்டாகி புடைத்து மோதிப் பழுக்கும் . 
பேதி பிடித்துக்கொள்ளும் , 


( 3 ) அத்திக்கரப்பன் : - தேகமெங்கும் அத்திக் 
காய்போல் நிறைந்து பழுக்கும் . ஊரலுண்டாகி சொ 
றிந்து புண்ணாகும் . 


( 4 ) செங்கரப்பன் : - சிரசு வலித்து தேகஞ் 
சிவந்து நொந்து தலையிலும் சரீரத்திலும் புண்ணாகி 
வெடிக்கும் . குரல் கட்டும் . 

( 5 ) சூலைக்கரப்பன் :-சரீரத்தில் நீர்க்கட்டுபோல் 
கனத்துத் திரண்டு காச்சலுண்டாகி பல வேதனைகளை 
உண்டுபண்ணும் . சிலவிடங்களில் சிவந்து புண்ணாகி 
சிலவிடங்களில் பழுத்து வெடிக்கும் . 

( 6 ) வேர்க்கரப்பன் : - சுரமுண்டாகி சரீரத்தில் 
வீக்கந்தோன்றி வெடித்துப் புண்ணாகும் . கபமுண் 
டாகி குரல் சத்தங் குறைந்து போகும் . வயிற்றுக்கழிச் 
சலும் அதிகமாயிருக்கும் . இது மூன்று மாசங்கள் 
வரையிலுமிருக்கும் . 


கரப்பன் ரோகம் . 


71 


( 7 ) சுரகரணன்கரப்பன் : சுரம் தோன்றி , 
காதில் குத்துளைச்சலும் தலையில் கொடிய வேதனையும் 
உண்டாகும் . கழுத்துக்குமேல் வீக்கமாகி காதுக்குள் 
பழுத்துடையும் . பத்தாம் நாள் சன்னியுண்டாகி நாசி 
வழியாக இரத்தம் பாய்ந்து மரணமுண்டாகும் . 


( 8 ) விஷகரப்பன் : - தேகத்தில் சிவந்து சிரங்கு 
போல் காணப்பட்டு நீர் கோர்த்து ஊரலுடன் கலைக் 
காச்சலும் வயிற்றுக்குள் வேதனையுமுண்டாகி கால்கள் 
இரண்டும் புண்ணாகி வெடித்து நீர் வடியும் . 


( 9 ) சுரகரப்பன் : - சுரத்துடன் இருமலோடு 
தேகமெல்லாம் தணத்து ஊரும் . சுரம் விட்டு சரீரங் 
குளிர்ந்துவிடும் . வாய் புண்ணாகும் . நுரையும் சோரை 
யும் சார்த்திக்கும் . இந்நோய் பதினெட்டுக் கழிப்பது 
அரிது . 


( 10 ) நீர்க்கரப்பன் : - காச்சலுண்டாகி தேகத் 
தில் வறண்ட சிரங்குபோல் வந்து வளர்ந்து குருப் 
போல் பழுப்பாகும் . கண் வீங்கும் . வாயிலும் 
புண்ணாகும் . 


( 11 ) உள்ளுரோகக் கரப்பன் : - தேகத்தில் 
அசைவுகளிலும் சந்துகளிலும் பருப்போல் வந்து 
புண்ணாகி புண் குழிந்து காணப்படும் . 

காச்சலுங் 
குளிருமுண்டாகி பேதி பிடிக்கும் . சரீரம் வீங்கிக் 
கொள்ளும் . பத்து மாசம் வரையிலும் இந்நோய் வருத் 
தஞ்செய்யும் . 


72 


பால சிகிற்சா நிதானம் . 


( 12 ) தழுதணைக் கரப்பன் : - தேகத்தில் பற்றுப் 
போல் தோன்றி படர்ந்து ஊாலுண்டாகும் . கூட்டங் 
கூட்டமாக முளைத்து அடர்ந்து நீர் சுவரும் . 

(13 ) வெடிகரப்பன் : - சரீரத்தில் வெள்ளரிப் 
பழம்போல் வீங்கிப் புண்ணாகி வெடித்து நீர் வடியும் .. 
காச்சல் மிகுதியாயிருக்கும் . விஷப் போல் தடித் தூதும் . 
கபமுமுண்டாகும் . இது மிகக் கொடிய நோய் . 


( 14 ) செங்கிரந்திக்கரப்பன் : - மூன்று நாள் காச் 
சல் தோன்றி பிறகு சரீரத்தின் பலபல இடங்களிலும் 
சினத்துச் சிவந்து சிறுபயற்றின் அளவாகக் காணப் 
பட்டு கனத்துப் பழுத்து புண்ணாகி இளநீர் போல் வடி 
யும் . பேதி பிடிக்கும் . 


( 15 ) கடிவிஷக்கரப்பன் : - கால் படத்தின் மேல் 
முட்டின் கீழே தினவுண்டாகி சேனைக்கிழங்கின் குருப் 
புப்போல் புடைத்து வெடித்துப் புண்ணாகி நீர்வடியும் . 


( 16 ) சுரவாதகரப்பன் : - சுரத்துடன் உடம்பு 
நொந்து பலபல இடங்களில் துண்டு துண்டாய் தடித்து 
வீங்கி நடு உயர்ந்திருக்கும் . குழந்தை கண் தூங்கும் . 


( 17 ) விஷவேடிகரப்பன் : - சுரம் கோன்றி 
உடம்பு வீங்கி எட்டுநாள் சென்ற பிறகு சரீரத்தில் 
பொள்ளிப் புண்ணாகி நெருப்பில் வெந்தது போலாகும் . 
பதினெட்டாம் நாள் மலம் பிடித்து வயிறு ஊதிக் 
கொல்லும் . 


கரப்பன் ரோகம் . 


73 


( 18 ) மண்டை சூலைக் கரப்பன் : 


தலையினில் பனியுண்டாகி 

தயவுடன் முடி புகுந்து 
சிரசினில் குருப்போல் வந்து 

சிவந்திடுஞ் சுரமுங்காயும் 
பலமுடன் வயிறும் ஊதும் 

பாறைபோல் ஊதிக்கொள்ளும் 
கொலை செய்யும் குருவுடைந்து 
குறுகுறாய்ப் பாயும் இரத்தம் " . 


" இரத்தமும் பாய்ந்தபோது 

இரசநிற மஞ்சள் நீர்போல் 
ஒத்ததோர் வாயில் மூக்கில் 

ஓய்ந்தநல் காதினோடு 
மெத்தவே பாயும்போது 

மேலெழுஞ் சன்னிதானும் 
சித்தமாய் இருபதுக்குள் 

சீவனும் பறக்குமென்றே ". 
GENERAL TREATMENT , 


சிகிற்சை . 


( 1 ) கருஞ்சீரகம் , நல்லமிளகு , கெருடக்கொடி 
வேர் , கருஞ்சூரைப்பட்டை , பூவரசம்பட்டை , வகைக் 
குக் கழஞ்சு அரை வீதம் கஷாயமிட்டு அரிசியெடை 
கோரோசனையுரைத்து தினம் இரண்டு தடவை குழந் 
தைக்குக் கொடுத்து வரலாம் . 


74 


பால சிகிற்சா நிதானம் . 


சு 


( 2 ) திற்பிலி, கொத்தமல்லி , நல்சீரகம் , ஈருள்ளி, 
வெந்தயம் , கிராம்பு , கருஞ்சீரகம் வகைக்குக் கழஞ் 
அசை . துளசி இலை , செம்பொன்நெரிஞ்சிவேர் , கருங் 
காணம் , நொச்சிக்கொழுந்து , வேப்பின் நெட்டு , வகைக் 
குக் கழஞ்சொன்று இவைகளைக் கஷாயமிட்டு ஒருகரண் 
டியளவு தினம் இரண்டு தடவை வீதம் கொடுக்கலாம் . 


( 3 ) “ சிவநின்பு மேனியோ டதிமதுர முள்ளியும் 

சீரகம் ரண்டு லுவாய் 
திற்பிலி கிராம்புகார் கோலரிசி கொட்டமும் 

செந்துளசி கருங்காணமாம் 
கவனமுறு நொச்சியுட தளிர்பொன் னெரிஞ்சியும் 

கடுநின்ப நெட்டுடனே 
கனமான வெற்றிலையின் நெட்டுடனே மல்லியும் 

கழஞ்சிநிறை யாகவேதான் 
தவனமுறு பாணியிரு நாழிதனில் விட்டனலை 

தனையெரித் தெட்டிலொன்றாய் 
தப்பா தறுபொழுது பாலகர்க் கருந்திட 

தவறுநோ யானது கேள் 
பவனமுறு சொறிகள் புரை தணப்புநீர் கெட்டுகள் 

படுவனோடு படுகிரந்தி 
பண்பான காப்பனோ டன் பத்து நாலறும் 

பரீட்சையிது கைகண்டதே . " 


OUR SPECIALITIES . 


மேற்படி ரோகங்களுக்கு எமது ஆசிரமத்தில் 

கிடைக்கக்கூடிய மருந்துகள் . 


( 1 ) கனக சூரி தயிலம் : ஒரு வயதிற்குக் 
கீழுள்ள குழந்தைகளுக்கு ஒரு அவுண்ஸ் தயிலம் எழுநாள் 


கிரந்தி சோகம் . 


75 


பதினான்கு நேரமாகவும் ஒரு வயதிற்கு மேலுள்ள 
குழந்தைகளுக்கு ஆறுநாள் பன்னிரண்டு நேரமாகவும் 
கொடுக்கவேண்டும் . 


( 2 ) கத்தபாமிர்த எண்ணெய் : - இதை வெளிப் 
பிரயோகமாக புண்களில் தொட்டுப்போடலாம் . தலை 
யில் போடக்கூடாது . 


( 3 ) பாலரஞ்சித எண்ணெய் : உள்ளுக்கு மருந்து 
கொடுத்து முடிந்தால் இந்த எண்ணெயைத் தலையிலும் 
தேகத்திலும் தேய்த்து குளிப்பாட்டி வரலாம் . 


statiste testoshes 


கிரந்தி ரோகம் . 


* 





R33333LIST 


இந்நோய் கரப்பன் போலக் காணப்படும் . ஆனால் 
மெத்த வருக்கஞ்செய்யும் . சுகம்வர அதிக நாள்ச்செல் 
லும் . இது எழு பிரிவுகளுடையது . அவற்றின் பெயர் 
கள் ( 1 ) செங்கிரந்தி ( 2 ) கருங்கிரந்தி ( 3 ) மேகக்கிரந்தி , 
( 4 ) அரிகிரந்தி , ( 5 ) பால்க்கிரந்தி , ( 6 ) புழுக்கிரந்தி ,, 
( 7 ) வாய்க்கிரந்தி . இவைகளில் ஐந்து வகை சாத்திய 
நோய்களும் இரண்டுவகை அசாத்திய நோய்களுமாம் . 


இவற்றின் குணங்கள் . 


( 1 ) செங்கிரந்தி : - பயறுபோல் அவயவங்களி 
லெங்கும் காணப்பட்டு நிறம் சிவந்து ஜலம் கோர்த்து 


76 


பால சிகிற்சா நிதானம் . 


நிற்கும் . பால் குடித்தவுடன் வாந்தியெடுக்கும் . சுரம் 
காயும் . 


( 2 ) கருங்கிரந்தி : - குழந்தையின் வயிறுபொருமி 
காச்சலும் கபமும் உண்டாகி சரீரமெங்கும் பருத்தி 
விதைபோல் காணப்பட்டு கறுப்புத்தோன்றும் . இந் 
நோய் சரீரத்தினுள்ளே தாவிக்கொள்ளும் . 
மறுக்கி சர்த்தலுண்டாகும் . பால் குடியாது . வாய்நீர் 
ஓடும் . புண்களில் சீழ் சலம் உண்டாகி நாறும் . சளி 
யாகவும் இரத்தமாகவும் பேதி போகும் . இது அசாத் 
திய நோய் . 


மனம் 


புடைத்துப் 


( 3 ) மேகக்கிரந்தி : - உரத்த சுரம் காய்ந்து குழந் 
தை பாலுண்ணாது . சிறுநீர் கட்டித் தரிப்புண்டாகும் . 
சரீரமெங்கும் சுண்டைக்காய்போல் 
பழுத்து நீர் ஒலித்து நாற்றமுண்டாகும் . தேகம் வீங்கி 
சக்தி குறைந்து குரல் கட்டி இருமலும் தாகமும் உள் 
ளமெரிந்து காந்தலும் , சர்த்தலும் , விக்கலுமுண்டாகி 
வாய் நீர் வடியும் . கண் மயங்கி மேல்மூச்சோடு விழி 
சொருகி உணர்வு குன்றி உயிர் போகும் . 


( 4 ) அரிகிரந்தி : - சரீரமெங்கும் அரித்து ஊரல் 
உண்டாகும் . சிரங்கு போல் வெளியில் காணப்படாது . 
நித்திரையில்லாமல் குழந்தை அழுதுகொண்டிருக்கும் . 


( 5 ) பால்க்கிரந்தி : - குழந்தையின் தேகத்தில் 
பாசிப்பயறுபோல் சிரங்கு தோன்றி பாந்து பழுத்து 
பாலின் நிறமாக நீர் வடியும் . 


கிரந்தி ரோகம் . 


77 


( 6 ) புழுக்கிரந்தி : - சரீரத்தில் பொள்ளி புண் 
ணாகி நீர் சுரந்திருக்கும் . குழந்தை பாலுண்ணாது . 
சீறி அழும் . 


( 7 ) வாய்க்கிரந்தி : - குழந்தையின் வாய் , நாக்கு , 
தொண்டை , உதடு முதலிய விடங்களில் சுனைத்துப் 
புண்ணுண்டாகி அழுகி நாறும் . குழந்தை பால் குடி 
யாது . வாய் நீர் வடிந்து கொண்டிருக்கும் . 


GENERAL TREATMENT . 


சிகிற்சை . 


( 1 ) மாதளம்பிஞ்சு, கருஞ்சூரைவேரின்பட்டை , 
செம்பொன்நெரிஞ்சி , முடக்கொத்தான் , மூக்கறைச் 
சாரணைவேர் , நல்சீரகம் , பெருஞ்சீரகம் , கருஞ்சீரகம் , 
கார்கோலரிசி , சந்தனம் , அதிமதுரம் மாயக்காய் , 
வெள்ளறுகு , திற்பிலி வகைக்குக் கழஞ்சு அரைவீதம் 
கஷாயமிட்டு கோரோசனை உரைத்து தினம் இரண்டு 
தடவை வீதம் கொடுத்துவரலாம் . 


( 2 ) " எகுமே அரிசியாறு இருசீரம் சீனப்பாவும் 
போகுமே அரத்தைகார்கோல் புதியமா யக்காய் ஏலம் 
வேகுமே சாதிமூன்று வெள்ளுள்ளி துளசி நீலி 
ஆகுமே கருவிலாஞ்சி அருந்தலை சூடிதானே 


சூடிய சித்திர மூலம் துத்திவெள் ளறு குநாணல் 
ஆடிய செங்கத்தாரி ஆனைப்புல் சித்தாமுட்டி 
நாடிய தெற்றி மூலம் நல்லசெம் பருத்திசெவ்வேர் 
கூடிய வகைகழஞ்சு குறுணிதா னீரிலன்றே " 


18 


பால சகிற்சா நிதானம் . 


என்றதோ ரடைகஷாயம் எட்டிலொன் றானபோது 
அன்றுகொட்டந்திசந்தி ஆறுநா ளருந்தச்சொல்லு 
துன்றிய கிரந்தி மேகம் தொடர்விஷ காப்பனூர்கல் 
சென்றதோ ருடலை விட்டுத் தீர்ந்திடும் திட்டந்தானே 


" திட்டமாம் கிரந்தி எழும் சிகிற்சையு மறிய சொன்னோம் 
மட்டில்லா கர்மகோஷம் மருந்தினால் தீருமோதான் 
சட்டமாந் தான தர்மந் தவஞ்செய்யில் பிணி தானீங்கும் 
கட்டளை யாயுரைத்த கருக்கை நீ வணங்குவாயே 


OUR SPECIALITIES . 


மேற்படி ரோகங்களுக்கு எமது ஆசிரமத்தில் 

கிடைக்கக்கூடிய மருந்துகள் . 


( 1 ) கோலாதி நெய் : - இம்மருந்தில் அரை 
அவுண்ஸ் மூன்று நாள் அறு தடவை வீதம் குழந் 
தைக்குக் கொடுத்துவரலாம் . 

பத்தியம் : - உப்பு , புளி , ஜலபானம் உதவாது . 

( 2 ) வீராணித்தைலம் : - இதைக் கழுத்தின் 
கீழுள்ள விரணங்களில் வெளிப்பிரயோகமாக உப 
யோகப்படுத்தவேண்டும் . 


( 3 ) பால ரஞ்சித எண்ணெய் : - இகைக் காயும் 
குழந்தையும் தேய்த்து வென்னீரில் குளித்துவாலாம் . 
இதற்குப் பத்தியமில்லை . 


பதார்த்தங்களின் குணங்கள் . 


79 


== 


- 


--- =- 


11 


-- 


Y 
P 


பதார்த்தங்களின் குணங்கள் . K 

II 


====-=====-== === 


al 


பால் வகைகளின் குணம் . 


பசுவின் பால் : - பாலருக்கும் , விருத்தருக்கும் பல 
பொதுவான போகங்களையுடையோருக்கும் ஏற்றதாகும் . 

எருமைப் பால் : - திமிர் வாயுவையுண்டாக்கி தெளிந்த 
புத்தியின் கூர்மையையும் நல்ல மருந்தின் குணத்தையும் 
கெடுக்கும் . 

வெள்ளாட்டுப் பால் : - வாத பித்த தொந்தம் , சுவாச 
காசம் , கிராணிரோகம் , வாதவீக்கம் முதலியவற்றை நீக்கும் . 
நல்ல பசியையு முண்டாக்கும் . 

செம்மறியாட்டின் பால் : - பித்த சிலேற்பன தொந்தம் , 
வயற்றுப்பிசம் , மேல் சுவாசம் இவைகளையுண்டாக்கும் . பத்தி 
யத்துக்கு தவாது . வாயுவை யதிகரிக்கச்செய்யும் . 

கழதைப் பால் : -- மிகுந்த மதுரத்தையுடையது . வாத 
நோய் , கரப்பன் , புண் , கிரந்தி , பிரமேகம் , சொறிசிரங்கு , 
பித்ததோஷம் , பயித்திய ரோகம் , கபநோய் இவைகளை 
நீக்கும் . 

தேங்காய்ப் பால் : - வாதம் , பித்தம் , கரப்பன் இவை 
களையுண்டாக்கும் . மதுரமாயிருக்கும் . 


ஆலம்பால் : - பிரமேகத்தை நீக்கும் . அசையும் பற்களை 
இறுக்கும் . சிரசுக்குக் குளிர்ச்சியைத் தரும் . 


80 


பால சிகிற்சா நிதானம் . 


புங்கம்பால் : - புங்கமரத்தின் பட்டையை மெல்லிய 
தாய்ச் சீவிப்புழிந்த பாலானது புண்களை ஆற்றும் . சர்மத்துக்கு 
அழுத்த முண்டாக்கும் . 


தயிர் மோர் வகைகளின் குணம் . 


பசுவின் தயிர் : - நல்ல பசியை யுண்டாக்கும் . சீரண 
ரோகம் , தாகம் , ஆயாசம் , காசம் , சரீர எரிச்சல் இவற்றை 
நீக்கும் . 


எருமைத்தயிர் : - இதினால் சரீர எரிச்சலும் , பித்த 
நோயும் நீங்கும் . கரப்பன் , வாதம் , புத்திமந்தம் , கண்ணுக்குக் 
குளிர்ச்சி ஆகிய இவைகளை யுண்டாக்கும் . 


பசுமோர் : - வீக்கம் , மகோதரம் , வயிற்றுவலி , பாண்டு 
ரோகம் , பித்தகோபம் , இடுமருந்தால் வரும் நோய்கள் , பேதி , 
திரிதோஷம் , அக்கினி மந்தம் , வெப்பம் 

இவைகளைப் 
போக்கும் . 


எருமை மோர் : - தாகம் , கிராணிரோகம் , சலக்கழிச்சல் 
காமாலை , கிருமி ஆகிய இவைகளை நீக்கும் . சிறந்த அமுத 
மாகும் . 

நெய் வகைகளின் குணம் . 


பசுவின் நெய் - கண்களுக்கு ஒளியும் , சரீர புஷ்டியும் 
உண்டாக்கும் , 


எருமை நெய் : - அழகு , அறிவு , கண்ணொளி இவைகள் 
மத்திபமாம் . 


பன்றி நெய் : - மூத்திரக்கடுப்பையும் , இரத்த மூலக்கிரா 
ணியையும் , வாதக்கடுப்பு முதலிய பிணிகளையும் நீக்கும் . 


பதார்த்தங்களின் குணங்கள் . 


81 


காக்கை நெய் : - சோகை , காமாலை முதலியவைகளை 
விலக்கும் . 


ஆமணக்கு நெய் : - வெப்பத்தைத் தணிக்கும் . வயறு 
இளக்கும் . உடலை வளர்ப்பிக்கும் . 


எள்ளின் தெய் : - புத்திக்குத் தெளிவு , விழிக்குக் 
குளிர்ச்சி , மனமகிழ்ச்சி , தேகபுஷ்டி , பலம் , அழகு , வாலிபத் 
தன்மை இவைகளை யுண்டாக்கும் . 


வேப்ப நெய் : - வாதம் , கிரந்தி , கரப்பன் , சிரங்கு , 
சுரம் இவற்றை நீக்கும் . பித்தமுண்டாக்கும் . 


தேங்காய் நெய் : - தீச்சுட்டபுண் , தந்தமூல ரோகம் , 
படர் தாமரைச்சிரங்கு , முதலியவற்றைப் போக்கும் , தலை 
மயிர் வளாச்செய்யும் . 


கடைச்சரக்கு வகைகளின் குணம் . 


சுக்கு : - " வாதப் பிணிவயி றூதற் செவிவாய் 

வலி தலை வலிகுலை வலியிரு விழிநீர் 
தீதத் தொடுவரு பேதிப் பலரோ 

சிகமலி முகமக முகவிடி கபமார் 
சீதச் சுரம்விரி பேதச் சுரநோய் 

தெறிபடு மெனமொழி குவர் புவி தனிலே 
யீதுக் குதவு மீதுக்குதவா தெனும் விதி 

யிலைநவ சுறுகுண முளவே சுக்கு 


மிளகு : -- குளிர்சுரம் , இருமல் , வாதம் , வாயு , அஜீர 
ணம் , அரோசிகம் இவைகளை நீக்கும் . 


82 


பால சிகிற்சா நிதானம் . 


திற்பிலி: - காசம் , கபகுன்மம் , சுவாசரோகம் , க்ஷயம் , 
பாண்டு , நெஞ்சுநோய் , கிருமி , அதிசாரம் இவற்றைப் 
போக்கும் . 


கடுக்காய் : - மலச்சிக்கல் , வாயு , பித்தம் , வாதம் , முத 
லிய பல நோய்களை அகற்றி உடலை வளர்க்கும் . சரீரத்துக்கு 
அழகைக் கொடுக்கும் . 


சீரகம் : - பித்த சாந்தியுண்டாக்கும் . அரோசகம் , வயிற்று 
வலி , காசம் , சீதரத்தக்கிராணி இவற்றை விலக்கும் . சரீரத் 
துக்குறுதியும் , கண்களுக்குக் குளிர்ச்சியும் தரும் . 


பெருஞ்சீரகம் : - வயிற்றுவலி , அஜீரணம் வயிற்றுப்பிசம் , 
அதிதும்மல் , பீனிசம் இவற்றைப் போக்கும் . 


கருஞ்சீரகம் : - மண்டைக்கரப்பன் , விரணம் , சிராப்பீனி 
சரோகம் , உள் சூடு , தலைநோவு , கண்ணோய் , இவைகளை 
நீக்கும் . 


கொத்தமல்லி : - உள் சூடு , பயித்தியவேகம் , அஜீரணம் , 
வாந்தி , விக்கல் , பெரும் ஏப்பம் , ஆகிய இவைகளைப்போக்கும் . 


வெந்தயம் : - கணமாந்தம் , அஸ்திசுரம் , சீதக்கழிச்சல் , 
இரத்த பித்தம் , உள் சூடு முதலிய பிணிகளை விலக்கும் . 


பெருங்காயம் : - தந்தரோகம் , சர்ப்பவிஷங்கள் , கிருமி , 
அஜீரணம் , வாயு முதலியவற்றைப் போக்கும் . 


ஓமம் : - இருமல் , அஜீரணம் , வயிற்றுப்பிசம் , அதிசாரம் , 
குடலெரிச்சல் , ஆசனக்கடுப்பு , சீதபேதி இவற்றை விலக்கும் , 


பதார்த்தங்களின் குணங்கள் . 


83 


மஞ்சள் : - சரீரத்திலுள்ள துர்நாற்றத்தை நீக்கி அழகைக் 
கொடுக்கும் . தலைவலி , சலதோஷம், நாசிகாரோகம் , ஐவ 
கைவலி இவற்றைப் போக்கும் . 

வெங்காயம் : - ( ஈருள்ளி ) தேக உஷ்ணம் , மூலரோகம் , 
சிரங்கு , பித்தம் , உஷ்ணபேதி இவைகளை நீக்கும் . அக்கினி 
மந்தம் , இருமல் , வயிற்றுப்பிசம் இவைகளை அதிகப்படுத்தும் . 


வெள்ளைப்பூண்டு: - வாயு , சன்னி , வாதம் , தலைநோவு , 
நீர்க்கோவைரோகம் இவைகளை நீக்கும் . 


மரக்கறி வகைகளின் குணம் . 


கத்திரிக்காய் : - பித்தத்தாலுண்டாகும் கபத்தை நீக்கும் . 
சொறிசிரங்கையும் , கிரந்தியையும் எழுப்பிவிடும் .. 


வெண்டைக்காய் : - கிராணி , பேதி , சீதரெத்தக்கழிச் 
சல் இவற்றைப் போக்கும் . நாவுக்கு ருசி உண்டாக்கும் . 

கொத்தவரைக்காய் : - (சீனியாவரைக்காய் ) பயித்தியம் , 
கபம் , வாதக்கடுப்பு இவற்றை உண்டாக்கும் . மருந்தை 
முறிக்கும் . 

மிளது காய் : - வாதரோகங்களையும் சீழ்மூலத்தையும் நீக் 
கும் ... சரீர அனல் உண்டாக்கும் . மோர் சேர்த்துச் சாப்பிட் 
டால் ஆகாரத் தகனத்திற்கு நல்லது . 

வெள்ளரிக்காய் : - காப்பன் , நீர்த் துவாரத்தினவு , நீர்ச்சு 
ருக்கு இவைகளை நீக்கும் . நல்ல பசியுண்டாக்கும் . மருந்தை 
முறிக்கும் . 

பாகல் காய் : - கொம்புப் பாகல்காய் வாதபித்த கோபங் 
களையுண்டாக்கும் . நல்ல ஒளஷதங்களை முறிக்கும் . மலைபிர 
தேசங்களில் உண்டாகும் காட்டுப் பாகல்காய் ஆகார தகனத் 


84 


பால சிகிற்சா நிதானம் . 


தையும் நல்லபசியையு முண்டாக்கும் . வாதபித்த கோபங்களை 
நீக்கும் . 

புடலங்காய் : - கரப்பன் , புடை , கிரந்தி , பயித்தியம் 
இவற்றை அதிகப்படுத்தும் . இரத்தம் உண்டாக்கும் . 

வழதலங்காய் : - எவ்வகைத் தேகிகட்கும் பொருந்தும் . 
கபத்தைக்கரைக்கும் . பத்தியத்திற்கும் உதவும் . 


பூசணிக்காய் : - தேக அனலையும் , மிகுந்த பித்தத்தையும் 
நீக்கும் . நல்ல பசியை உண்டாக்கும் , வாதத்தையும் , கப 
கோபத்தையும் விளைக்கும் . 

முருங்கைக் காய் : - பல ரோகங்களையும் நீக்கும் . கபத்தை 
விலக்கும் . இரத்த விருத்தி யுண்டாக்கும் . பத்தியத்திற்கு 
நல்லது . 

கீரை வகைகளின் குணம் . 
வெண்கீரைத்தண்டு: - உஷ்ணத்தைத் தணித்து வெளி 
மூல ரோகத்தையம் , பித்த எரிச்சலையும் நீக்கும் . 

செங்கீரைத்தண்டு: - பித்த நோயையும் , பெரும்பாட் 
டையும் , சன்னி வாத சுரத்தையும் நீக்கும் . 

அறக்கீரை : - சுரம் , நடுக்கல் , சன்னிவாதம் , கபரோகம் , 
வாதநோய் இவைகளைப் போக்கும் . இரத்த விருத்தி யுண் 
டாக்கும் . 

சிறுகீரை : - விரணம் , மூத்திரக்கிரிச்சரம் , வீக்கம் , பித்த 
கோய் , பாஷாணவிஷங்கள் இவற்றை நீக்கும் . நல்ல அழகு 
உண்டாக்கும் . 


Tran 

வ 
PRICE LIST 

OF 
RELIABLE FAMILY MEDICINES 


FOR 


CHILDREN . 


நெய்யூர் சிசுவைத்திய ஆசிரமத்தின் உத்தமமான 


குழந்தை மருந்துகளின் 


கிரய ஜாபிதா. 


--- 


- 


Sisu Vaidya Asramam , 


NEYYOOR . 


( TRAVANCORE ) 


General Directions . 
பொது விதி . 

bere. Quis en 2020 
குழந்தைகளுக்கு ஊட்டும் சாதாரணமான தைலங்களின் 
அளவு ஆறு நேரத்திற்கு அரை அவுண்ஸ் . ஆனால் , உத்தமதாளித் 
தைலம் . சனசசூரி தைலம் முதலிய மருந்துகளை அரை வயதிற்குக் 
கீழுள்ள குழந்தைகளுக்கு சற்றுக் குறைத்துக் கொடுக்கவேண்டும் . 

ஒன்றிரண்டு மாசங்களுக்குக் கீழுள்ள குழந்தைகளுக்கு போதிக் 
கட்டு இருக்குமாயின் பால சிகிற்சா நிதானத்தில் சிகப்பு , பிரளி 
முதலிய நோய்களுக்குச் சொல்லப்பட்டிருக்கும் மருந்துகளேயே 
அளவிற்குச் சற்று கூட்டிக் கொடுத்து பேதி போகச் செய்ய வேண்டும் . 
விரோசன மாத்திரை கொடுக்கவேண்டுமாயின் இரண்டு மாசங்களுக்கு 
மேற்பட்ட குழந்தைகளுக்கு கால் மாத்திரை முதல் அரை மாத்திரை 
வரையிலும் , அரை வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு மாத் 
திரையும் கொடுக்கவேண்டும் . 

குழந்தையின் சிகிற்சை காலத்தில் தாயும் குழந்தையும் பத்தி 
யம் காத்துக்கொள்ளவேண்டும் . இச்சாபத்தியம் என்று சொல்லி 
யிருப்பது தாயும் குழந்தையும் 

தலை முழுகுதலையும் , புளிப்பான 
பதார்த்தங்களை உண்பதையும் விலக்கு சலாம் . 

இதில் சொல்லப்பட்டிருக்கும் மருந்துகள் யாவும் குழந்தை 
களின் நோய்களுக்கென்று உயர்ந்த சரக்குகளால் செய்யப்பட்டதும் , 
எமது குடும்ப பாரம்பரையாய்க் கையாடப்பட்டு வருவதும் , நோய் 
களைக் கண்டிக்கக்கூடியதும் , சரீர வளர்ச்சிக்கு ஆகாரமாக உதவுவது 
மாதலால் இம்மருந்துகளை ஒரே தடவையில் நெடுநாள் உபயோகப் 
படுத்தி வந்தபோதிலும் யாதொரு கெடுதியையும் உண்டாக்காது . 

எமது சித்தவுஷதங்கள் தவிர பொதுவாக ஆயுள் வேத வைத் 
தியர்கள் வழங்கிவரும் குழந்தைகளின் பல மருந்துகளையும் ஜனங்க 
ளின் வசதிக்கென்று நாமும் தயார் செய்து வைத்துள்ளோம். 

குழந்தைகளின் நோய்கள் விஷயமான விபரங்களை அறியவும் 
மருந்துகள் பெற்றுக்கொள்ளவும் கடிதங்கள் எழுதுவோர் கீழ்க்கண்ட 
விலாசத்திரகு எழுதவும் 


The Manager , 
Sisu Vaidya Asramam , 

Neyyoor, Travancore., 


Sisu Vaidya Asramam , Neyyoor. 


87 


Medicines for Diseases in Pregnancy . 


கெர்ப்ப ரோகங்களுக்கேற்ற 


ஒளஷதங்கள் . 


1 . கெர்ப்ப விருத்தி எண்ணெய் . 
For preventing abortion & all diseases of Foetus. 

இம்மருந்தை கெர்ப்பம் தரித்த இரண்டாம் மாதம் முதல் 
ஒவ்வொரு மாதமும் , தினம் இருமுறை வீதம் மூன்று நாள் 
சாப்பிட்டு வந்தால் கெர்ப்ப ஸ்திரீகளுக்கு நேரிடும் பலவித 
நோய்களை விலக்கிக் கருவை வளரச்செய்யும் , இச்சாபத்தியம் , 
பன்னிரண்டு கோம் சாப்பிடக்கூடிய 

இரண்டு அவுண்ஸ் மருந்து விலை ரூபாய் 1 . 


2. சூலெண்ணெய். 
For all diseases peculiar to Pregnant women . 

al 
நமது இம்மருந்து மிக அருமையான சாசனங்களால் 
செய்யப்பட்ட தால் சாதாரணமாய் வழக்கப்பட்டுவரும் சூவெண் 
ணெய்களை விட மிகச் சிறப்பு வாய்ந்தது . இதைக் கெர்ப் 
ரோகங்கள் பலவற்றிலும் சாப்பிடவும் , வெளிப்பிரயே கமாக 
வும் உபயோகப்படுத்தலாம் . நான்காம் மாதம் முதல் மாதந் 
தோறும் இதில் ஒரு அண்ஸ் மூன்று நாள் ஆறு தடவை 
சாப்பிடலாம் . இச்சாபத்தியம் . 

இரண்டு அவுண்ஸ் மருந்து விலை ரூபாய் 1 அணா .8 . 
3. பால் சுத்திக்கு அமிர்தாதி சூரணம் , 

For purification of mother s milk . 
இந்தச் சூரணத்தில் திரிகடிப்பிரமாணம் எடுத்து சமபாகம் 
சீனி சேர்த்து தினம் இருமுறை வீதம் தாய் சாப்பிட்டுவர 


88 


குழந்தை மருந்துகள் . 


பாவிலுள்ள விஷங்கள் நீங்கி சுத்தமுண்டாகும் . இச்ச " 
பத்தியம் , பத்து நாள் சாப்பிடக்கூடிய சூரணம் விலை ரூபா 1 


4. பூர்ணசந்திரோதய லேகியம் . 
For removing constipation in mother and 

to restore appetite and pure blood . 
இந்த லேகியத்தில் நெல்லிக்காய்ப் பிரமாணம் தினம் 
இருமுறை வீதம் தாய் சாப்பிட்டு வர மலபந்தம் வாயு முத 
லியவை நீங்கி இரத்த சுத்தியும் பால் சுத்தியுமுண்டாகும் . 
பத்தியமில்லை . ஒரு றாத்தல் லேகியம் விலை ரூபா 3 . 


சிகப்பு நோய்களுக்கு . 
5. சுத்தமான கோரோசனை . 

Real Gorochanai 

ஒரு மஞ்சாடி நிறை விலை அணா 6 . 
6. சிகப்புத் தைலம் . 
A common medicine for all kinds of SIGAPPU . 

குழந்தைகளுக்கு உண்டாகும் சிகப்பு நோய்களுக்கு இது 
ஒரு பொதுவான மருந்து . இச்சாபத்தியம் , 
குழந்தைகளுக்கு மூன்று நாள் ஆறு நேரம் கொடுக்கக்கூடிய 

அரை அவுண்ஸ் தைலம் விலை அணா 3 . 
ரண்டு அவுண்ஸ் தைலம் விலை அணா 11 . 


7. ரோஜனாதித் தைலம் . 
A specific for all varieties of SIGAPPU . 

சிகப்பு ரோகங்கள் யாவற்றிற்கும் இது ஒரு சஞ்சீவி . 
இச்சாபத்தியம் . 
குழந்தைகளுக்கு ஆறு கேரம் கொடுக்கக்கூடிய 

அரை அவுண்ஸ் தைலம் விலை அணா 6 . 
இரண்டு அவுண்ஸ் தைலம் ரூ 1 அணா . 


Sisu Vaidya Asramam , Neyyoor . 


89 


8. தெற்றிமூல நெய் . 
A valuable specific for serious types of SIGAPPU . 

இது சிகப்பு ரோகங்கள் , அவற்றைச் சார்ந்த உதரரோகங் 
கள் , உடல் மெலிதல் இவற்றிற்கு நல்லது . கொடுக்கும் அளவு 
அரை அவுண்ஸ் நெய் ஆறு நேரம் . இச்சாபத்தியம் . 

இரண்டு அவுண்ஸ் நெய் விலை ரூ . 1 அணா 10 . 


9. தோஷ நிவாரண நெய் . 
A good restorative for debility of infants due to 

DHOSHAM . 

. 
இது குழந்தைகளுக்கு புத்தோஷம் , 

பறவைத் 
தோஷம் , குழித்தோஷம் , நிழல்தோஷம் , இரைத்தோஷம் 
முதலிய பல நோய்களை நீக்கி சரீரமெலிவை நிவிர்த்திசெய்யும் 
ஒரு சிறு கரண்டியளவு உள்ளுக்குக் கொடுத்து தலையிலும் 
ஒழுங்காகத் தேய்த்துக் குளிப்பித்து வரலாம் . பத்தியமில்லை . 

ஆறு அவுண்ஸ் நெய் விலை ரூபாய் 2 . 
10. கபகேசரித் தைலம் . 

For Bronchial complications in 

SIGAPPU , PIRALI & c . 


குழந்தைகளின் சிகப்பு , பிரளி முதலிய நோய்களோடு 
உண்டாகும் காச்சல் , கபம் , இழைப்பு , வலி முதலியவற்றிற்கு 
இம்மருந்து உபயோகமானது . 
அரை அவுண்ஸ் தைலம் விலை அணா 8 . 

ரூ .1 அணா 12 . 


இரண்டு 


29 


11. புல்லுருவி மாத்திரை. 
For SIGAPPU with Dysenteric symptoms . 

சிகப்பு நோயோடு , மிதமிஞ்சின உஷ்ணத்தினால் குழந் 
தைகளுக்கு மலத்தில் , இரத்தம் , சளி காணப்பட்டால் சிகப்பு 


90 


குழந்தை 
குழகை பருந்துகள் . 


யில் ஒன்று 


நோய்க்குச் செய்துவரும் சிகிற்சை காலத்தில் இம்மாத்திரை 

ஆட்டின் பாலில் உரைத்துக் கொடுத்து வர 
சுகமுண்டாகும் . 

ஆறு மாத்திரைகள் விலை அணா 4 . 
12. மலர் நீறு . 


For Stomatitis in children . 


குழந்தைகளுக்கு உண்டாகும் பூப்பு நோய்களுக்கு இம் 
மருந்தில் கொஞ்சம் எடுத்து தேனில் குழைத்து நாவிலும் 
உதடுகளிலும் தடவிவர மேற்படி நோய் மாறிவிடும் . 

பாக்கட் ஒன்றுக்கு விலை அணா 2 . 


பிரளி நோய்களுக்கு . 


13. கலம்பலாதித் தைலம் . 
A general remedy for all kinds of PIRALI . 

. 
குழந்தைகளின் பலவிதமான பிரளி நோய்களக்கும். 
அவற்றைச்சார்ந்த வயிற்றுப் பொருமல் , வயிற்றுவலி முதலிய 
வைகளுக்கும் இம்மருந்தில் அரை அவுண்ஸ் ஆறு நேரம் வீதம் 
ஒழுங்காய்க் கொடுத்து வரலாம் . பத்தியமில்லை 

அரை அவுன்ஸ் தைலம் விலை அணா 
இரண்டு 


* 


31 


அணா 12 . 


14. மல்லிகை மலர்த் தைலம் . 

A specific for all varieties of PIRALI . 

சகலவிதப் பிரளி நோய்கள் , அவற்றாலுண்டாகும் அஜீர 
ணம் , வயிற்றுவலி, பச்சைநிறப்பேதி , இவைகளுக்கு இம் 
மருந்தைக் கொடுத்து வரலாம் . இச்சாபத்தியம் . 
மூன்று நாள் ஆறு நேரம் குழந்தைக்குக் கொடுக்கக்கூடிய 

அரை அவுண்ஸ் தைலம் விலை அணா 4 . 
ரன்டு அவுண்ஸ் தைலம் விலை அணா 14 


Sisu Vaidya Asramam , Neyyoor.. 


91 


15. சின்னித் தைலம் . 

For serious types of PIRALI . 


பிரளி நோய்கள் யாவற்றிற்கும் இம்மருந்து மிகச் சிறந் 
தது . வயிற்றிரைச்சல் , சகிக்க முடியாத வயிற்றுவலி , பச்சைப் 
பேதி , அஜீரணம் , இவற்றைக் கண்டிக்கும் . இச்சா பத்தியம் . 


அரை அவுண்ஸ் தைலம் விலை அணா 5 . 
இரண்டு 


3 


8 


ரூ .1 . 


16. விரோசன மாத்திரை. 


Purgative Pills for children . 


குழந்தைகளுக்கு உண்டாகும் மலக்கட்டிற்கு , வயதிற்கு 
தக்கபடி இதில் கால்மாத்திரை முதல் ஒரு மாத்திரை வரை 
யிலும் முலைப் பாலிலாவது இஞ்சிச் சாற்றிலாவது உரைத்துக் 
கொடுக்க பேதிக்கட்டு பொருமல் , மந்தம் , காச்சல் தீரும் ,. 
பெரியோருக்கும் இஞ்சி சாற்றில் , இரண்டு அல்லது மூன்று 
மாத்திரைகள் கொடுக்கலாம் . 

30 மாத்திரைகள் விலை அணா 8 . 


17. உத்தம தாளித் தைலம் . 

For chronic constipation.ae 


சாதாரண மருந்துகளால் பேதி போகாமலிருக்கும் கடின 
மான பிரளி நோய்களுக்கு இம்மருந்தில் கால் அவுண்ஸ் ஆறு 
நேரமாக குழந்தைக்குக் கொடுக்கலாம் . 


கால் அவுண்ஸ் தைலம் விலை அணா 

3 . 
இரண்டு 

21 ரூ .1 அணா 4 . 


92 


குழந்தை மருந்துகள் . 


மாந்த நோய்களுக்கு . 


18. ஆதிமூலத் தைலம் . 
To stop Diarrhoea & its complications in children . 


இது குழந்தைகளுக்கு மாந்த நோயினாலுண்டாகும் வயிற் 
றுப்போக்கு , அஜீரண பேதி , வாந்தி , தாகம் , முதலியவற்றை 
நீக்கும் . இச்சாபத்தியம் . 
மூன்று நாள் ஆறுநேரம் கொடுக்கக்கூடிய 

அரை அவுண்ஸ் தைலம் விலை அணா 4 . 
இரண்டு 

14 , 


99 


39 


12 


19. கெருடத் தைலம் . 

For all abdominal Diseases in children . 


இரை மாந்தம் , விஷ மாந்தம் முதலிய கடினமான மாந்த 
நோய்களுக்கும் விஷமாந்தக் கணை ரோகங்களுக்கும் சகலவித 
வயிற்று நோய்களுக்கும் இம்மருந்தை குழந்தைக்குக் கொடுத்து 
வாலாம் . சரீரத்தில் வீக்கம் இருக்குமானால் ஜலபானம் நீக்கி 
கடின பத்தியத்தோடும் மற்ற மாந்த நோய்களுக்கு இச்சாபத்தி 
யத்தோடும் சாப்பிடவேண்டியது . 

அரை அவுண்ஸ் தைலம் விலை அணா 8 . 
இரண்டு 

ரூ . 

1 


29 


99 


அணா 12 . 


20. கிஞ்சுகாதி நெய் . 
A valuable remedy for all varieties of 

MAUNTHOM . 
எல்லாவித மாந்த நோய்களுக்கும் இது ஓர் உயர்ந்த 
மருந்து , வயிற்றிரைச்சல் , பேதி இளக்கம் , வாந்தி , மயக்கம் 
இவற்றைக் கண்டிக்கும் . இச்சாபத்தியம் . 

இரண்டு அவுண்ஸ் நெய் விலை ரூ .1 அணா 4 , 


Sisu Vaidya Asramam , Neyyoor . 


93 


எச்சி ரோகங்களுக்கு . 
21. வச்சிரத்தைலம் . 

For YECHI ( Bronchial complaints ). 
குழந்தைகளுக்கு உண்டாகும் எச்சி , சுழியன் முதலிய 
ரோகங்களுக்கும் , இழைப்பு, இருமல் , காய்ச்சல் முதலியவற் 
றிற்கும் இம்மருந்து பிரயோஜனமானது . இச்சாபத்தியம் . 
ஆறு நேரம் கொடுக்கக்கூடிய 

அரை அவுண்ஸ் தைலம் விலை அணா 4 . 

இரண்டு 
22. குங்கும மாத்திரை. 

For YECHI ( Bronchial complaints). 
ஒரு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு இழைப்பு 
கபம் , மலக்கட்டு முதலியவற்றிற்கு இம்மாத்திரையில் ஒன்றை 

பெரிய கரண்டியளவு குப்பைமேனிச்சாற்றில் உரைத்துக் 
கொடுக்க உடனே வாந்தியுண்டாகி கபம் வெளிப்பட்டு சுக 
முண்டாகும் . இஞ்சிச்சாற்றிலும் கொடுக்கலாம் . 

பத்து மாத்திரைகள் விலை அனா 4 . 
ஐம்பது 


32 


1. அணா ! 14 . 


32 


9 . 


29 


ரூ .1 . 


சுழியன் , சுரம் முதலிய நோய்களுக்கு . 
23. குடோர சஞ்சீவித் தைலம் . 
For Bronchitis , Broncho - Pneumonia Asthma & c . 

சுழியன் , விலாச்சுழிபன் , சிலேற்பன சுரம் , கபசுரம் முத 
லிய நோய்களுக்கு இது ஏற்ற ஒளஷதம் . இதில் அரை 
அவுண்ஸ் தைலம் ஆறுநேரமாசக் குழைந்தைக்குத் தனியா 
கவும் அனுபானங்களுடனும் கொடுக்கலாம் . இத்தைலத்தைச் 
சிறிது அனல்காட்டி சிரசிலும் வைக்கலாம் . 

இரண்டு அவுண்ஸ் தைலம் விலை 


25 


1 


அணா 8 . 


94 


குழந்தை மருந்துகள் . 


24 , குடோரித் தைலம் . 
For worm troubles, Delirium , Collapse & c . 19 

குழந்தைகளுக்கு இரைக்காச்சல் , இரைக்கோபம் , சீதம் , 
சன்னி முதலியவற்றிற்கு இந்தத் தைலத்தை உள்ளுக்கும் 
கொடுத்து வெளிப்பிரயோகமாகவும் உபயோகப்படுத்தலாம் . 
உள்ளுக்குக் கொடுக்கும் அளவு அரை அவுண்ஸ்ஆறு நேரம் . 

இரண்டு அவுண்ஸ் தைலம் விலை ரூ.1. 
25. கோமேதகக் குளிகை. 

For Bronchitis Pneumonia & c . 
இம்மாத்திரை , கபசுரம் , சன்னி , வலி , இழுப்பு இவை 
யில் குழந்தைகளுக்கு அனுபானங்களுடன் கொடுக்கக்கூடியது . 

ஒரு டஜன் மாத்திரை விலை ரூபாய் 2 . 


15 


26. கபகர இரத்தினக் குளிகை . 
These pills are very carefully prepared with costly 
ingredients such as Gold , Musk , Pearls & c . & c . 
Very useful for acute stage of Lung Diseases. 

இது குழந்தைகளுக்குச் சகலவித கபரோகங்களுக்கும் 
சன்னிகளுக்கும் சகல சுரங்களுக்கும் கொடுக்கக்கூடியது . 
D 

அரை டஜூன் மாத்திரைகள் விலை ரூபாய் 12 . 
27. ஆனந்த சஞ்சீவித் தைலம் . 

Sena 

வா 
A very valuable medicine for all Fevers and 

Lung diseases . 


இந்தத் தைலம் எச்சி , சுழியன் , விலாச்சுழியன் , முதலிய 
நோய்களுக்கும் , சிலேற்பன சுரம் , மாந்தசுரம் , கபசுரம் முதலிய 
சுரங்களுக்கும் , சகல கபரோகங்களுக்கும் சகலவித சன்னிகளுக் 
கும் , தனியாகவும் , அனுபானங்களுடனும் குழந்தைக்குக் 


Sisu Vaidya Asramam , Neyyoor . 

. 


95 


கொடுக்கலாம் . மேற்படி நோய்களில் வெளிப்பிரயோகத்திற்கு 
குடோரித் தைலத்தையாவது குடோா சஞ்சீவித் தைலத்தை 
யாவது உபயோகப்படுத்தலாம் . அரை வயதிற்கு மேலுள்ள 
குழந்தைகளுக்கு அரை அவுண்ஸ் தைலம் ஆறு நேரமாகவும் 
அதற்குக் கீழுள்ள குழந்தைகளுக்கு வயதிற்குத் தக்கபடி சற்றுக் 
குறைத்தும் கொடுக்கலாம் . 

இரண்டு அவுண்ஸ் தைலம் விலை ரூபாய் 2 . 


கரப்பன் , கிரந்தி முதலிய நோய்களுக்கு . 


28. கனக சூரி தைலம் . 
For KARAPPAN ( Eczema , Skin diseases, 

Boils , Ulcers & c . ) 
குழந்தைகளின் பலவகையான காப்பன் , அக்கி , தழுதணை 
முதலிய நோய்களுக்கு இம்மருந்தை உள்ளுக்கும் கொடுத்து 
புண்களிலும் போட்டுவரலாம் . உள்ளுக்குக் கொடுக்கும் அளவு 
ஆறு மாசங்களுக்குக் கீழுள்ள குழந்தைகளுக்கு ஒரு அவுண்ஸ் 
தைலம் எழு நாள் பதினான்கு நேரம் . அதற்கு மேற்பட்ட 
குழந்தைகளுக்குப் பன்னிரண்டு நேரம் , இச்சாபத்தியம் , 

ஒரு அவுண்ஸ் தைலம் விலை அணா 8 . 


29. கத்தபாமிர்த எண்ணெய் . 

For External use in KARAPPAN . 


இதைக் கழுத்திக்குக் கீழுள்ள புண்களில் தொட்டுப் 
போட்டு வந்தால் , கரப்பன் , அக்கி இவைகளைச் சேர்ந்துள்ள 
புண்கள் ஆறும் . ஒரு அவுண்ஸ் தைலம் விலை அணா 6 . 


30. வேம்பாடை எண்ணெய் . 
An oil for bath for KARAPPAN in children . 

வருத்தமான கரப்பன் நோய்களுக்கு இந்த எண்ணெ 
யைத் தலையிலும் சரீரத்திலும் தேய்த்து வென்னீரில் குளிப் 


96 


சழந்தை மருந்துகள் . 


பாட்டிவா , சொறிதல் , ஊர்தல் , நீர் வடிதல் முதலியவை நீங்கி 
விரணங்கள் ஆறிவரும் . சிகப்பு நோயாலுண்டான குழிந்த 
புண்களுக்குத் தொட்டுப்போட்டுவந்தால் நிரந்து ஆறிவிடும் . 
பத்தியமில்லை . ஆறு அவுண்ஸ் எண்ணெய் விலை ரூபாய் 1 . 


31. கோலாதி நெய் . 
A most effective medicine for KIRANTHI . 

( Serious types of boils , Ulcers & c . ) 


இரந்தி , கரப்பன் முதலிய கொடிய ரோகங்களில் இம் 
மருந்தைக் குழந்தைக்கு உள்ளுக்குக் கொடுத்து வரலாம் . 
கொடுக்கும் அளவு : - ஒரு அவுண்ஸ் நெய் ஆறு நாள் பன்னி 
ரண்டு நேரம் , பத்தியம் : ஒரு தடவைக்கு மூன்று நாள் வீதம் 
குழந்தைக்கு மருந்து கொடுத்து , தாய் உப்பு , புளி , ஜலபா 
னம்நீக்கி முருங்கைக்கீரையோடுசாதம் சாப்பிட்டுவரவேண்டும் . 

இரண்டு அவுண்ஸ் நெய் விலை ரூபா . 2 . 
32. வீராணித்தைலம் . 

For applying to Ulcers . 


கிரந்தி கரப்பன் முதலிய நோய்களாலுண்டாகும் புண் 
களில் இதைத் தொட்டுப் போட்டு வரலாம் 

ஒரு அவுண்ஸ் தைலம் விலை அணா 6 . 


33. பாலரஞ்சித எண்ணெய் . 

A cooling oil for bath , 
both for mother and child . 


இதைத் தாயும் குழந்தையும் தேய்த்து ஸ்நானம் செய்ய 
லாம் . குழந்தைகளுக்கு சிகப்பு , கரப்பன் முதலிய நோய்களை 
யும் சரீரத்திலுள்ள அமிதமான உஷ்ணத்தையும் அவற்றா 
லுண்டாகும் பலவித நோய்களையும் அகற்றும் . பத்தியமில்லை . 

ஆறு அவுன்ஸ் எண்ணெய் விலை 


ரூபா . 1 


Sisu Vaidya Asramam , Neyyoor . 


97 


34. அமிர்த ரசம் . 

For Rickets with aneania . 


கணையினாலும் , மற்றும் பிணிகளினாலும் சரீரத்தில் இரத் 
தம் குறைந்து நீரேறி , வெளிறி , பலவீனத்தினால் கஷ்டப் 
படும் குழந்தைகளுக்கு இம்மருத்தில் கால் அவுண்ஸ் வீதம் 
தினம் இரண்டு தடவை பாலிலாவது வென்னீரிலாவது விட்டு 
குடிக்கக் கொடுத்து வரலாம் . மதுரமாயிருக்கும் . பத்தியமில்லை 

ஆறு அவுண்ஸ் மருந்து விலை ரூ . 1 . 


35. பிரபாதி சூரணம் , 

For Rickets . 


கணை நோயினாலும் வேறு நோய்களினாலும் ஆகாரத் 
தகனம் குறைந்து உடல் மெலிந்திருக்கும் பிள்ளைகளுக்கு இக் 
தச் சூரணத்தில் திரிகடிப் பிரமாணம் எடுத்து சமபாகம் சீனி 
யில் சேர்த்து இரண்டொரு துளி வென்னீர் 
குழைத்து காலை மாலை சாப்பிட்டுவர பசியுண்டாகி ஆகாரம் 
ஜீரணித்து உடல் மெலிவுதீரும் . வயிற்றுவலி நீங்கும் .. 
பத்தியமில்லை . 

ஒருமாசம் சாப்பிடக்கூடிய மருந்து விலை 


ரூபா 1 


1 அணா 


ணா 8 . 


36. கணை நெய் . 


A good Tonic for Rickety and weak children . 


இது கணை நோயையும் அதை சேர்ந்த பல நோய்களையும் 
விலக்கும் . முக்கியமாய் ஆகாரக் தறைவு , சிறுநீரில் வெள்ளை , 
உடல்மெலிவு இவைகளை நீக்கும் . ஒரு வயதிற்கு மேலுள்ள 
குழந்தைகளுக்கு ஒரு அவுண்ஸ் நெய் மூன்று நாள் ஆறுநோ 
மாகக்கொடுக்கலாம் . பத்தியம் ; புளி தேங்காயெண்ணெய் 
இவற்றை விலக்கவேண்டும் . இரவில் ஆகாரத்துக்கு மேல் 
ஒரு தடவை வீதம் மாத்திரம் கொடுத்துவந்தால் பத்தியமில்லை . 

இரண்டு அவுண்ஸ் நெய் விலை ரூபா 1 . 


98 


சழக்கை மருந்துகள் . 


T 


37. பால ராக்ஷாதித்தைலம் . 
Oil for applying to the head and for bath 

during convalescence after fever . 
குழந்தைகளுக் சசுரம் விட்டபிறகு இருமல் நீர்ச்தோஷம் 
முதலியவற்றிற் தம் அவற்றைச்சேர்ந்த பல நோய்களுக்கும் 
இந்தத்தைலத்தில் கொஞ்சம் தலையில் பொத்தவும் , தேய்த் 
துக் குளிக்கவும் செய்யலாம் . 

இரண்டு அவுண்ஸ் தைலம் விலை ரூபா 1 . 
சிசு ரோகங்களுக்குப் 
பொதுவான மருந்துகள் . 
மாத்திரைகள் . 

ரூ.அ. பை 
சிகப்புக் குளிகை ( 20 மாத்திரைகள் ) 0 80 
பிரளிக்குளிகை 

( 30 

) 08O 
மாக்கக்குளிகை 

( 30 

108 O 
பேதிக்குளிகை ( 30 

) 08O 
மாந்தங்களுக்கும் கழிச்சலுக்கும் 

மாதளாதி குளிகை ( 15 மாத்திரைகள் ) 0.8 0 
சீகபேதி மாத்திரை ( 15 

) 08 
எச்சிக்குளிகை ( 30 

08O 
கபம் காச்சல் முதலியவைகளுக்கு 

வில்வாதி மாத்திரை ( 30 மாத்திரைகள் ) 0 80 
மாந்தக்காய்ச்சல் , இரைக்காய்ச்சல் , 
மலச்சிக்கல் முதலியவைக்கு பூராட 
மாத்திரை 

( 15 மாத்திரை ) 0 80 
இருமலுக்கு கோஷ்டாதி குளிகை 

( 20 பாத்திரைகள் ) 0 80 
காச்சலுக்கு கற்கடகமாத்திரை 

( 30 மாத்திரைகள் ) 080 


19 


Sisu Vaidya Asramam , Neyyoor. 


99 


13 


99 


93 


99 


29 


29 


12 


ரூ.அ. பை 
பிள்ளை ஏலாதி மாத்திரை 

. 

(10மாத்திரைகள் ) 0 80 
சென்ற திசைவென்றான் 
குளிகை ( 15 

) 0 80 
கற்பூராதி குளிகை ( 15 

08 

0 
லீலையாடிக் குளிகை ( 30 

080 
பெருங்காயக் குளிகை ( 20 

) 0 8 0 
பூபதிக் குளிகை ( 20 

08 

0 
அமிர்சாதிகுளிகை ( 20 

0 8 

0 
சர்வாங்கக் குளிகை ( 20 

10 

0 
கோரோசனைக்குளிகை 6 

200 
கஸ்தூராதிகுளிகை ( 6 

) 60 

600 
கபகுலாந்தகன் குளிகை ( 6 

) 800 
கண்டூஷ மாத்திரை ( 6 

112 ) 8 
தைலங்கள் 
எச்சிக்சைலம் ( இரண்டு அவுண்ஸ் ) 012 0 
இண்டுக்கைலம் 

) 012 O 
பிள்ளைச்சருவாங்கம் ( ஒரு 

1100 
முள்ளெலிக்சைலம் ( ஒரு 

) 10 0 
குமசகண்டக்கைலம் ஒரு 

} 10 

0 
முட்டைக்கைலம் ( 2 

100 
முட்டைச் சருவாங்கப் ( ஒரு 

18 

0 
முலைப்பால் கைலம் ( 2 

10 

O 
ஆட்டின்பால் சைலம் ( 4 

10 

O 
கற்பூரவல்லிக்கைலம் ( 3 

11 0 0 
நெய்கள் . 
சங்கிரந்திக்கு சீகேசரிநெய் ( 4,100 

1000 
கணைக்கு தேவாமிர்க நெய் - 6 ) 1200 
கணைக்கு சீகேவி நெய் 

. 1500 
பிக்கசோகைக் கணைக்கு 

பஞ்ச கோமிய நெய் ( 6 1500 


( ஒரு 


91 


* 


( 6 


6 , 


100 


சழந்தை மருந்துகள் . 


மாத்திரைகளுக்கு அனுபானங்கள் . 


D 


Medium for administering Pills . 


சிகப்பு நோய்க்கு மல்லி , ஜீரகம் , அதிமதுரம் 
இவை களின் கஷாயத்திலும் , பிரளிக்கு பிரண்டை 
யிலைச் சாற்றிலும் வெங்காயச் சாற்றிலும் மாந்த 
நோய்க்கும் , கழிச்சலுக்கும் சுக்கு , ஓபம் , கோரங் 
கிழங்கு இவற்றின் கஷாயத்திலும் காய்ச்சல் , எச்சி , 
மலக்கட்டு இவைகளுக்கு இஞ்சிச் சாற்றிலும் , இரும 
லுக்கு ஆடாதோடைக் கஷாயத்திலும் மாத்திரைகள் 
உரைத்துக் கொடுக்கலாம் . 


மானேஜர் , 
சிசுவைத்திய ஆசிரமம் , 

நெய்யூர், தென் திருவிதாங்கூர் . 


PRINTED AT THE AMELIN PRESS . NEYYOOR . 


